Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


RK 


works of Kumarakurupara cuvAmikaL : 
citamparac ceyyuTkOvai, kAcik kalampakam 
& paNTAra mummaNikkOval 


tk RR 


ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ அருளிய 
சிதம்பரச்‌ செய்யுட்கோவை, 
காசிக்‌ கலம்பகம்‌, & 
பண்டார மும்மணிக்கோவை 


zk 2K 


Etext in Tamil Script - 15011 format (Vv. 1.7) 
Etext preparation: Mr. S.A. Ramchandar, Bombay, India; 
Proof-reading: Mr. S.A. Ramchandar and Dr.K.S.V. Nambi, Tirunelveli, Tamilnadu, India 
Etext prep in pdf format: Dr. K. Kalyanasundaram, Lausanne, Switzerland 


This pdf file is based on TSClnaimathi font embedded in the file. 
Hence this file can be viewed and printed on all computer platforms: 
(Windows, Macintosh and Unix) without the need to have the font installed in your computer. 


© Project Madurai 2003 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ அருளிய 
சிதம்பரச்‌ செய்யுட்கோவை 


வெண்பா விகற்பம்‌ 


பூங்கொன்றைக்‌ கண்ணியான்‌ பொன்மன்‌ றிறைஞ்சிடுக 
ஆங்கொன்றைக்‌ கண்ணி யவர்‌. 


அறனன்று மாதவ னென்ப துலகெந்தை 
தாள்காணா னாணுக்‌ கொள. 


கண்ணுதல்‌ காட்சி கிடைத்த விழிக்கில்லை 
வெல்கூற்றின்‌ றோற்றங்‌ கொளல்‌. 


திருமுடியிற்‌ கண்ணியு மாலையும்‌ பாம்பு 
திருமார்பி லாரமும்‌ பாம்பு - பெருமான்‌ 
திருவரையிற்‌ கட்டிய கச்சையும்‌ பாம்பு 
பொருபுயத்திற்‌ கங்கணமும்‌ பாம்பு. 


கறையரவுக்‌ கஞ்சுறா தஞ்சுறூஉந்‌ திங்கள்‌ 
இறைவி நறுநுதலைக்‌ கண்டு - பிறைமுடியோன்‌ 
கைம்மா னடமுவந்த காற்புலிக்கஞ்‌ சாதஞ்சும்‌ 
அம்மான்‌ விழிமானைக்‌ கண்டு. 


வணங்கு சிறுமருங்குற்‌ பேரமர்க்கண்‌ மாதர்‌ 
அணங்கு புரிவ தறமாற்‌ - பிணங்கி 

நிணங்காலு முத்தலைவே னீள்சடையெங்‌ கோமாற்‌ 
கிணங்காது போலு மிரவு. 


வரத்திற்‌ பிறப்பொன்‌ றருள்கெனினும்‌ வள்ளல்‌ 
கரத்திற்‌ கபாலத்தைக்‌ காணுப்‌ - புரத்தை 
இரும்புண்ட ரீகபுரத்‌ தெய்தினார்க்‌ கீயான்‌ 
அரும்புணட ரீகத்‌ தயன்‌. 


கூற்றங்‌ குமைத்த குரைகழற்கால்‌ கும்பிட்டுத்‌ 
தோற்றந்‌ துடைத்தேந்‌ துடைத்தேமாற்‌ - சீற்றஞ்செய்‌ 
ஏற்றினான்‌ றில்லை யிடத்தினா னென்னினியாம்‌ 
போற்றினா னல்கும்‌ பொருள்‌. 


நீரிற்‌ குமிழி மிளமை நிறைசெல்வம்‌ 

நீரிற்‌ சுருட்டு நெடுந்திரைகள்‌ - நீரில்‌ 
எழுத்தாகும்‌ யாக்கை நமரங்கா ளென்னே 
வழுத்தாத தெம்பிரான்‌ மன்று. 


வாழி திருமன்றங்‌ கண்ட மலர்க்கண்கள்‌ 
வாழி பெருமான்‌ புகழ்கேட்ட வார்செவிகள்‌ 
வாழி யவனை வணங்கு முடிச்சென்னி 


வாழியவன்‌ சீர்பாடும்‌ வாய்‌. 


பூந்தண்‌ பசுந்துழாய்ப்‌ போது நறாவிரி 

தேந்தண்‌ டிரடிண்டோட்‌ டேவற்குந்‌ தேவிக்கும்‌ 
காந்தன்‌ பதமலர்கள்‌ காமுற்றார்‌ காமுறார்‌ 
பாந்தண்‌ முடிச்சூடும்‌ பூ. 


புனலமுவம்‌ புக்குடைந்தோர்‌ தாளுன்றி நின்று 
வனசங்காள்‌ செய்தவநீர்‌ வாழியரோ வாழி 
பொருவிடையோன்‌ றெய்வப்‌ புலியூரை யொப்பாள்‌ 
திருமுகத்துக்‌ கொப்பச்‌ செயின்‌. 


ஆதி முதலுணர்ந்தியா மன்புசெயப்‌ பெற்றவா 

ஓஒ பெரிது மரிதே யெளிதேயோ 

வேதந்‌ துறைசெய்தான்‌ மெய்துணியான்‌ கைதுணிந்தான்‌ 
பேதுற்றும்‌ வெஃகேம்‌ பிற. 


பொன்மன்றம்‌ பொற்றா மரையொக்கு மம்மன்றிற்‌ 
செம்ம நிருமேனி தேனொக்கு மத்தேனை 
உண்டு களிக்குங்‌ களிவண்டை யொக்குமே 
எம்பெரு மாட்டி விழி. 


ஆடகச்‌ செம்பொ னணிமன்‌ றிடங்கொண்ட 
பாடகச்‌ சீறடியாள்‌ பாகத்தான்‌ - சூடகக்கைக்‌ 
கங்கையாள்‌ கேள்வன்‌ கழறொமூஉக்‌ கைகூப்பி 
நின்றிறைஞ்சச்‌ சென்றிறைஞ்சுங்‌ கூற்று. 


காதன்‌ மகளிர்‌ கலக்கக்‌ கலக்குண்டு 
பேதுற்றார்‌ நெஞ்சும்‌ பிழைத்தகன்றார்‌ நன்னெஞ்சும்‌ 
போதம்‌ படரும்‌ புலியூரே - தாதுண்டு 
வண்டுறங்கு நீள்சடையோன்‌ வைப்பு. 


காம ருயிர்செகுக்குங்‌ கண்ணொன்றே - காமருசீர்‌ 
மாதர்‌ நலனழிக்குங்‌ கண்ணொன்றே - மாதருக்‌ 

கின்னா விரவொழிக்குங்‌ கண்ணொன்றே - இந்நிலத்தில்‌ 
தன்னே ரிலாதான்‌ றனக்கு. 


செக்கர்ச்‌ சடையிற்‌ பசுங்குழவி வெண்டிங்காள்‌ 
முக்க ணொருவற்கு நின்னோ டிருசுடரும்‌ 
ஒக்க விழித்தலா லுய்ந்தே மொருநீயே 

அக்க ணொருமூன்று மாயின்மற்‌ றுய்வுண்டே 
மைக்கண்‌ மடவா ருயிர்க்கு. 


பொன்புரிந்த செஞ்சடைக்கு வெள்ளிப்‌ புரிபுரிக்கும்‌ 
வெண்டிங்கட்‌ கண்ணியான்‌ வெல்கொடியு மானேறே 
அங்கவன்ற னூர்தியுமற்‌ றவ்வேறே யவ்வேற்றின்‌ 
கண்டத்திற்‌ கட்டூங்‌ கதிமணிக்கிங்‌ கென்கொலோ 
பைந்தொடியார்‌ செய்த பகை. 


கருந்தாது கொல்லுங்‌ கருங்கைத்திண்‌ கொல்லர்‌ 


10 


11 


122 


[2 


14 


15 


16 


18 


18 


19 


வருந்தா தியன்றதொரு வல்விலங்கு பூண்டூ 
திருந்தாதார்‌ முன்றிறொறுஞ்‌ நென்றுசிலர்‌ தூங்க 
இருந்தேங்‌ களிதூங்கி யாமேமற்‌ றம்ம 

அருந்தா தலர்தில்லை யம்பத்திற்‌ றூங்கும்‌ 
பெருந்தேன்‌ முகந்துண்ணப்‌ பெற்று. 


வின்மதனை வென்ற தலர்விழியே யொன்னார்தம்‌ 
பொன்னெயி நீமடுத்த தின்னகையே பூமிசையோன்‌ 
தார்முடி கொய்தது கூருகிரே யாருயிருண்‌ 
கூற்றுயி ௬ண்ட தடித்தலமே யேற்றான்‌ 

பரசும்‌ பினாகமுஞ்‌ சூலமு மென்னே 

கரமலர்‌ சேப்பக்‌ கொளல்‌. 


வானே நிலனே கனலே மறிபுனலே 

ஊனேயவ்‌ வூனி லுயிரே யுயிர்த்துணையே 
ஆனேறு மேறே யரசே யருட்கடலே 

தேனே யமுதே யளியோங்கள்‌ செல்வமே 

யானே புலனு நலனு மிலனன்றே 

ஆனாலு மென்போன்மற்‌ றார்பெற்றா ரம்பலத்துள்‌ 
மாநாட கங்காணும்‌ வாழ்வு. 


வண்டூஞ்‌ சுரும்பு ஞீமிறுங்‌ குடைந்தார்ப்பத்‌ 
தண்டே னிறைக்கு மிதழி நறுங்கண்ணி 
எண்டோன்முக்‌ கண்ணா னிமயம்‌ புனைமன்றில்‌ 
அண்டர்கள்‌ கண்களிப்பத்‌ தொண்ட ரகங்குளிர்ப்ப 
நின்றாடு மாடற்‌ குருகா திருத்திரால்‌ 

வன்றிண்‌ மறலி புடைத்துக்‌ கொடிறுடைக்கும்‌ 
அன்று முருகீர்கொல்‌ லாம்‌. 


கங்கைக்குக்‌ கண்மலர்‌ சாத்தக்‌ கருங்குவளை 
செங்குவளை பூத்தாள்‌ செய்லென்னே - எங்கோமான்‌ 
பங்குற்றுந்‌ தீரா பசப்பு. 


கம்பக்‌ கரடக்‌ களிற்றின்‌ கபாயணிந்த 
அம்பொற்‌ புயத்தாற்‌ கமைந்ததால்‌ - அம்பை 
முலையானைக்‌ கோடணிந்த மார்பு. 


போற்றுமின்‌ போற்றுமின்‌ போற்றுமின்‌ போற்றுமின்‌ 
கூற்றங்‌ குமைக்க வருமுன்‌ னமரங்காள்‌ 
ஏற்றுவந்தான்‌ பொற்றா ளிணை. 


உம்பர்‌ பெருமாற்‌ கொளிர்சடிலம்‌ பொன்பூத்த 
தன்பொற்‌ புயம்வேட்டேந்‌ தார்முலையும்‌ பொன்பூத்த 
பொன்பூத்த பூங்கொன்றை சூழ்ந்து. 

கருமிடற்றன்‌ செஞ்சடையன்‌ வெண்ணீற்ற னென்னும்‌ 
மழுவலத்தன்‌ மானிடத்த னென்னும்‌ - முழுவலத்த 
மன்றுடையான்‌ றார்வேட்ட மான்‌. 


செம்பொன்‌ வேய்ந்த செழுமணி மன்றத்‌ 


20 


oil 


22 


22 


24 


2௧. 


26 


27 


28 


தம்பொன்‌ மேருவுக்‌ கடிமுடி யின்றே. 29 


கம்பைமாநதி யின்கரைச்சிறு கன்னிபார முலைத்தழும்பணி 
உம்பர்கோன்விடை யொன்றுல கேழு முண்டதுவே. 30 


முன்புல கீன்ற முகிண்முலைக்‌ கன்னியோ 
டின்புறும்‌ யோகி யெழுபுவிக்‌ கரசே. 31 


பின்றாழ்‌ நறுங்கூந்தற்‌ பிடிதழீஇ மால்யானைக்‌ 
கன்றீனு முக்கட்‌ களிறு. 32 


கனக மார்‌ கவின்செய்‌ மன்றில்‌ 
அனகநாட கற்கெம்‌ மன்னை 
மனைவிதாய்‌ தங்கை மகள்‌. 33 


அம்பேருண்‌ கண்ணார்க்‌ கழிந்த மடநெஞ்சே 
கொம்பே றுடையான்‌ கழலிறைஞ்சா தென்கொலியாம்‌ 
வம்பேயிறந்துவிடல்‌ ட ப... (1) 


வாணேருண்‌ கண்ணார்க்‌ கழிந்த மடநெஞ்சே 
நீணாகம்‌ பூண்டான்‌ கழலிறைஞ்சா தென்கொலியாம்‌ 
வீணேயிறந்துவிடல்‌ ட. பப. (2) 


கோளாருண்‌ கண்ணார்க்‌ கழிந்த மடநெஞ்சே 
ஆளாக வாண்டான்‌ கழலிறைஞ்சா தென்கொலியாம்‌ 
வாளாவிறந்துவிடல்‌ ட ப. (3) 34 


பரசிருக்குந்‌ தமிழ்மூவர்‌ பாட்டிருக்குந்‌ திருமன்றிற்‌ பரசொன்‌ நேந்தி 
அரசிருக்கும்‌ பெருமானார்க்‌ காட்செய்யா ரென்செய்வார்‌ 
முரசிருக்கும்‌ படைநமனார்‌ முன்னாகு மந்நாளே. 35 


படர்தரும்வெவ்‌ வினைத்தொடர்பாற்‌ பவத்தொடர்பப்‌ 
பவத்தொடர்பாற்‌ படரா நிற்கும்‌ 
வடலரும்வெவ்‌ வினைத்தொடர்பவ்‌ வினைத்தொடர்புக்‌ 
கொழிபுண்டே வினையேற்‌ கம்மா 
இடர்பெரிது முடையேன்மற்‌ றென்செய்கே 
னென்செய்கேன்‌ 
அடலரவ மரைக்கசைத்த வடிகளோ 
வடிகளோ. 36 


கூற்றிருக்கு மடலாழிக்‌ குரிசின்முத 
லோரிறைஞ்சக்‌ கொழுந்தேன்‌ பில்கி 

ஊற்றிருக்குந்‌ தில்லைவனத்‌ தசும்பிருக்கும்‌ 

பசும்பொன்மன்றத்‌ தொருதா ளூன்றி 
வண்டுபா டச்சுடர்‌ மகுடமா டப்பிறைத்‌ 
துண்டமா டப்புலித்‌ தோலுமா டப்பகி 
ரண்டமா டக்குலைந்‌ தகிலமா டக்கருங்‌ 
கொண்டலோ டூங்குழற்‌ கோதையோ டூங்கறைக்‌ 
கண்டனா டூந்திறங்‌ கான்மினோ காண்மினோ. 37 


உருவல னருவல னொருவன்மற்‌ றிருவருக்‌ 
கரியவ னெனவுணர்ந்‌ தறைகுந ரறைகமற்‌ 
பரவைதன்‌ மனைவயிற்‌ பாவல னேவலின்‌ 
இருமுறை திரிதலி னெளியனென்‌ றெளியனும்‌ 
பரவுவன்‌ மன்றம்‌ பணிந்து. 


அங்கட்‌ கமலத்‌ தலர்கமல மேயீரு நீரேபோலும்‌ 
வெங்கட்‌ சுடிகை விடவரவின்‌ மேயீரு நீரேபோலும்‌ 
திங்கட்‌ சடையீருந்‌ தில்லைவனத்‌ துள்ளீரு நீரெபோலும்‌ 


வெஞ்சம னஞ்ச வேலொ டெதிர்ந்தா னமரங்காள்‌ 
அஞ்ச லெனுஞ்சொல்‌ லார்சொல வல்லார்‌ நமரங்காள்‌ 
மஞ்சிவ ரிஞ்சி மன்ற மிறைஞ்சீர்‌ நமரங்காள்‌ 
நஞ்சமயின்றார்‌ நல்குவர்‌ மாதோ நமரங்காள்‌. 


பொற்றாது பொதிந்த சிற்சபை பொலியப்‌ 
பச்சிளங்‌ கொடியொடு படரும்‌ 
செக்கர்‌ வார்சடைக்‌ கற்பக தருவே. 


பூஉந்‌ தண்ண்‌ புனமயி லகவ 

மாஅங்‌ குயில்கள்‌ சாஅய்ந்‌ தொளிப்பக்‌ 
கோஒ டரங்கண்‌ முசுவொடும்‌ வெர்‌ இக்‌ 
காஅ றழீஇக்‌ கவிழ்ந்ந்‌ தொடுங்கச்‌ 
சூஉன்‌ முதிர்ந்து காஅல்‌ வீஇழ்‌ 

வாஅன்‌ றாஅழ்‌ மழைப்பெய றலைஇத்‌ 
தேஎன்‌ றாஅழ்‌ பூஉங்‌ காஅ 

வளங்ங்‌ கனிந்த மணிமன்றுள்‌ 

விளங்ங்‌ கொளியை யுளங்கொள றவமே. 


தண்ணென்‌ கடூக்கை கண்ணீர்‌ கலுழ்தர 
வெண்மதிக்‌ கண்ணி சூடும்‌ 

கண்ணுதற்‌ கடவுள்‌ 

புண்ணியப்‌ பொதுவி லாடும்‌ பூங்கழ லிறைஞ்சுதும்‌ 
விண்மிசைப்‌ போகிய வீடுபெறற்‌ பொருட்டே. 


மாயிரு விசும்பிற்‌ றூநிலாப்‌ பரப்பிப்‌ 

பாயிருள்‌ சீக்கும்‌ பனிமதிக்‌ கண்ணியும்‌ 
மின்செய்‌ கொண்மூ வெள்ளிவீழ்‌ வீழ்ப்பப்‌ 
பொசெய்மலர்ப்‌ பூங்கொன்றையும்‌ 

புலியூர்‌ மன்றி னொலிகழன்‌ மிழற்றப்‌ ........ (5) 
பரம நாடக மிருவரைக்‌ காட்டும்‌ 

எரிநிறத்‌ தைம்முகத்‌ தெண்டோன்‌ முக்கட்‌ 
கருமிடற்‌ றொருவநின்‌ செஞ்சடைப்‌ பொலிதலின்‌ 
நோயு மருந்து மொருவழிக்‌ கிடைத்தென 
ஆருயிர்‌ தரித்தன என்றே யதாஅன்று ....... (10) 
தெள்ளமு தன்னவ ருள்ளுயிர்‌ குடிக்குமித்‌ 

திங்க ளொன்றே திருமுடிக்‌ கணியின்‌ 

கங்கை யாளு முயிர்வா ழாளே. 


தீர்தத மென்பது சிவகங்‌ கையே 


38 


32 


40 


41 


42 


43 


44 


ஏத்த ௬ுந்தல மெழிற்புலி யூரே 
மூர்த்தி யம்பலக்‌ கூத்தன துருவே. 


சத்தமு மாகியச்‌ சத்தத்‌ தாற்பெறும்‌ 
அத்தமு மாகலி னனந்தன்‌ கண்களே 
உத்தம னைந்தெழுத்‌ துருவங்‌ காண்பன. 


சிற்றம்‌ பலத்து நடிக்குஞ்‌ சிவபெருமான்‌ ப. (1) 
கற்றைச்‌ சடைக்கு முடிக்குள்‌ சுடர்த்திங்கள்‌ 

மற்றப்‌ புனன்‌ மங்கை வாணுதலை யொக்குமால்‌. 

பேரம்‌ பலத்து நடிக்குஞ்‌ சிவபெருமான்‌ 

வார்செஞ்‌ சடைக்கு முடிக்குள்‌ சுடர்திங்கள்‌ 

நீர்மங்கை கொங்கைக்கு நித்திலக்கச்‌ சொக்குமால்‌. ........ (2) 
பொன்னம்‌ பலத்து நடிக்குஞ்‌ சிவபெருமான்‌ 

மின்னுஞ்‌ சடைக்கு முடிக்குஞ்‌ சுடர்த்திங்கள்‌ 

அந்நங்கை செங்கைக்‌ கணிவளையு மொக்குமால்‌.  ....... (3) 


நாகம்‌ பொதிசடைமே னாண்மதியும்‌ வாண்மதிபோ னங்கை கங்குல்‌ 
மேகஞ்செய்‌ கூந்தன்‌ மிலைச்சுந்‌ தலைக்கலனும்‌ விளங்குந்‌ தோற்றம்‌ 
ஆகம்‌ பகுந்தளித்த வந்நாளி லம்பலத்தான்‌ 

மாகம்‌ பதியு மதியும்‌ பகுந்தளித்த வண்ணம்‌ போலும்‌. 


மாயிரு ஞாலத்து மன்னுயிர்கள்‌ கண்களிப்ப மன்று ளாடும்‌ 
நாயகன்‌ கண்டங்‌ கறுத்தன்றே பொன்னுலகை நல்கிற்‌ றம்மா 
நாயகன்‌ கண்டங்‌ கறாதேலந்‌ நாட்டமரர்‌ 


சேயிழை மாதருக்குச்‌ செங்கைகளுங்‌ கொங்கைகளுஞ்‌ சிவக்கும்‌ போலும்‌. 


உண்டாங்‌ கெனினு மிலதென்‌ றறிஞர்கள்‌ 
பொய்யெனப்‌ புகலவு மெய்யெனப்‌ பெயர்பெற்‌ 
றுன்னாமுன மின்னாமென வுளதாய்‌ 
மாய்வது நிலையில்‌ யாக்கை 
கண்டாங்‌ கிகழுங்‌ கிழமுதி ரமையத்‌ தைவளி 
பித்தென மெய்தரும்‌ வித்திற்‌ 
கடலிற்‌ றிரையென வுடலிற்‌ றிரையொடு கலியா 
நின்றன நலிவுசெய்‌ நோய்கள்‌ 
புண்டாங்‌ கயின்முக்‌ குடுமிப்‌ படையொடு மெயிறலைத்‌ 
தழல்விழித்‌ துயிருணக்‌ கனல்சேர்‌ 
புகையாமென நிழலாமெனத்‌ திரியா நின்றது 
கொலைசெய்‌ கூற்றம்‌ 
விண்டாங்‌ ககலுபு மெய்ப்பொரு டூணிவோர்‌ மின்பொலி 
பொன்புனை மன்றிலெம்‌ முயிராம்‌ 
விமலன்‌ குஞ்சித கமலங்‌ கும்பிட வேண்டுவர்‌ 
வேண்டார்‌ விண்மிசை யுலகே. 


திங்கட்‌ சடைக்கற்றைப்‌ புத்தே டிருமார்பிற்‌ 
பைங்கட்‌ டலைகள்‌ பலவு நகுவ போலுமால்‌ 
பைங்கட்‌ டலைகள்‌ பலவு நகுவகண்‌ 
டங்கட்‌ கமலத்‌ தயனு மாலு மழுவரால்‌. 


கனம ளித்தபைங்‌ காவில்வெண்‌ டரளமும்‌ 


45 


46 


47 


48 


49 


50 


51 


பவளமுங்‌ கமுகீனப்‌ 

புனம ளித்தபூங்‌ கொன்றைபொன்‌ சொரிதரப்‌ 
புண்ணிய மலர்தில்லை 

வனம்‌ ளித்ததே யெனினுமோ ரானந்த 
மாக்கடற்‌ றிளைத்தாடும்‌ 

அனம ளித்தவேழ்‌ பொழிற்குமோர்‌ பலமென்ப 
தம்பொனம்‌ பலந்தானே. 


கோமுனி வருக்குமரி தாய்முதும றைப்பனுவல்‌ 
கூறிய பரப்பிரமமாம்‌ 

ஓமெனு மெழுத்தின்வடி வாய்நட நவிற்றுபுலி 
யூரன்மகு டச்சடிலமேல்‌ 

மாமதி யினைத்தனது கோடென வெடுப்பமத 
மாமுகன்‌ முகக்கை தொடரத்‌ 

தூமதி பணிப்பகை யெனாவர நதிப்புகவொர்‌ 
தோணியென விட்டகலுமே. 


அருவருக்கு முலகவாழ்‌ வடங்க நீத்தோர்க்‌ 
கானந்தப்‌ பெருவாழ்வா மாடல்‌ காட்ட 
மருவருக்கன்‌ மதிவளிவான்‌ யமானன்‌ நீநீர்‌ 
மண்ணெனுமெண்‌ வகையுறுப்பின்‌ வடிவுகொண்ட 
ஒருவனுக்கு மொருத்திக்கு முருவொன்‌ றாலவ்‌ 


வுருவையிஃ தொருத்த னென்கோ வொருத்தி யென்கோ 


இருவருக்கு முரித்தாக வொருவ ரென்றோர்‌ 


இயற்சொலில தெனின்யான்மற்‌ றென்சொல்‌ கேனே. 


வளங்கு லாவரு மணங்க னார்விழி 

மயக்கி லேமுலை முயக்கி லேவிழு மாந்தர்காள்‌ 
களங்கு லாமுட லிறந்து போயிடு 

காடு சேர்முனம்‌ வீடு சேர்வகை கேண்மினோ 
துளங்கு நீள்கழ றழங்க வாடல்செய்‌ 

சோதி யானணி பூதி யானுமை பாதியான்‌ 
விளங்கு சேவடி யுளங்கொ ளீர்யமன்‌ 

விடுத்த பாசமு மடூத்த பாசமும்‌ விலக்குமே. 


கைத்தலத்த ழற்க ணிச்சி வைத்திடப்பு றத்தொ ருத்தி 
கட்கடைப்ப டைக்கி ளைத்த திறலோராம்‌ 
முத்தலைப்ப டைக்க ரத்தெ மத்தர்சிற்ச பைக்கு ணிற்கும்‌ 
முக்கணக்க ர௬ுக்கொ ருத்தர்‌ மொழியாரோ 
நித்திலத்தி னைப்ப தித்த கச்சறுத்த டிக்க னத்து 
நிற்குமற்பு தத்த னத்தி னிடையேவேள்‌ 
அத்திரத்தி னைத்தொ டுத்து விட்டுநெட்ட யிற்க ணித்தி 
லக்கணுற்றி டச்செய்‌ விக்கு மதுதானே. 


கலிப்பா விகற்பம்‌ 
-- தரவு --- 


கொன்செய்த கலையல்குற்‌ கொலைசெய்தமதர்‌ வேர்கண்‌ 
மின்செய்த சிறுமருங்குற்‌ பேருந்தேவி விழிகுளிர்ப்பப்‌ 
பொன்செய்த மணிமன்றி னடஞ்செய்த புகழோய்கேள்‌. 


2 


53 


54 


௮ 


56 


-- தாழிசை -- 


முருகுயிர்க்கு நறுந்தெரியன்‌ மொய்குழலின்‌ மையுண்கட்‌ 
பொருகயற்குன்‌ றிருமேனி புதுவெள்ளப்‌ புணரியே 


தேன்மறிக்கும்‌ வெறித்தொங்கலறற்‌ கூந்தற்றிருந்‌ திழைகண்‌ 
மான்மறிக்குன்‌ றிருமேனி மலர்முல்லைப்‌ புறவமே. 


பிறையளிக்குஞ்‌ சிறுநுதலப்‌ பெண்ணமுதின்‌ பேரமர்க்கட்‌ 
சிறையளிக்குன்‌ றிருமேனி தேனளிக்கும்‌ பொதும்பரே. 


அதனால்‌ 
-- சுரிதகம்‌ -- 


மதுவிரி கோதை மடவரற்‌ கம்ம 
புதுவிருந்‌ துண்ண வுண்ண 
அதிசயம்‌ விளைக்குநின்‌ னற்புதக்‌ கூத்தே. 


-- தரவு -- 


பேதைமீர்‌ பேதைமீர்‌ 

பூமன்னு திசைமுகனும்‌ புயல்வண்ணப்‌ பண்ணவனும்‌ 

காமன்னு புரந்தரனுங்‌ கடவுளரும்‌ புடைநெருங்க 
இருகோட்டுக்‌ கிடைந்தவிடு கிடையவர்பல்‌ லாண்டிசைப்ப 
ஒருகோட்டு மழகளிறு மிளங்கோவு முடன்போத 

அம்பொன்மணி மதிற்றில்லை நடராச னணிமறுகில்‌ 
செம்பொன்மணிப்‌ பொலந்திண்டேர்த்‌ திருவுலாப்‌ போதுங்கால்‌ 


-- தாழிசை -- 


பாரித்த பேரண்டஞ்‌ சிறுபண்டி கொளப்பெய்து 
வாரித்தண்‌ புனற்றுஞ்சு மாலுக்கு மால்செய்வீர்‌ 
வேரித்தண்‌ குழலார்கை வளைகொள்ள விழைந்தேயோ 
பூரித்து வீங்குவநும்‌ புயமென்பார்‌ சிலமாதர்‌. ........ (1) 


சொன்மாலை தொடூத்தணிந்த தொண்டர்க்குத்‌ துணைவராய்‌ 
நன்மாலைக்‌ குழலியர்பா னள்ளிருளிற்‌ செலவல்லீர்‌ 

பன்மாத ருயிர்கொள்ளல்‌ பழியன்றே பகைகொள்ளும்‌ 
வின்மார னுயிர்கொண்ட விழிக்கென்பார்‌ சிலமாதர்‌. ....... (2) 


அங்கமலன்‌ முடைத்தலையே பலிக்கலனா வையமிடும்‌ 
மங்கையர்க ணலங்கவர்வான்‌ பலிக்குழலு மாதவத்தீர்‌ 
தங்கலர்தங்‌ கியமும்மைப்‌ புரமன்றே தலையன்பின்‌ 
நங்கையர்தம்‌ புரமுமது நகைக்கென்பார்‌ சிலமாதர்‌. 


-- ஈரடி அம்போதரங்கம்‌ -- 


அருங்கலை கவர்ந்துநீ ரளிக்கப்‌ பெற்றநும்‌ 


27 


இருங்கலை யினிதெமக்கென்ப ரோர்சிலர்‌. 
நன்னிறங்‌ கவர்ந்துநீர்‌ நல்கப்‌ பெற்றநும்‌ 
பொன்னிற மினிதெனப்‌ புகல்வ ரோர்சிலர்‌. 


-- நாற்சீர்‌ ஓரடி அம்போதரங்கம்‌ -- 


தேரினை நோக்கியே திரிவர்‌ சிற்சிலர்‌. 
ஏரினை நோக்கியே யெழுவர்‌ சிற்சிலர்‌. 
தாரினை நோக்கியே தளர்வர்‌ சிற்சிலர்‌. 
மாரினை நோக்கியே மருள்வர்‌ சிற்சிலர்‌. 


-- முச்சீரோரடி அம்போதரங்கம்‌ -- 


நலனழிந்து நிற்பார்‌ சிலர்‌. 
நாண்டுறந்து நிற்பார்‌ சிலர்‌. 
கலனழிந்து நிற்பார்‌ சிலர்‌. 
கண்கலழ்ந்து நிற்பார்‌ சிலர்‌. 


-- இருசீர்‌ ஓரடி அம்போத்ரங்கம்‌ -- 


பாடு வார்சிலர்‌. ஆடுவார்சிலர்‌. 
பரவு வார்சிலர்‌.விரவு வார்சிலர்‌. 
வாடு வார்சிலர்‌.ஓடு வார்சிலர்‌. 
மகிழு வார்சிலர்‌.புகழு வார்சிலர்‌. 


ஆங்கொருசார்‌ 
-- சுரிதகம்‌ -- 


முதிரா விளமுலை மழலையந்‌ தீஞ்சொல்‌ 
மங்கை மற்றிவ ணங்குலக்‌ கொழுந்து 
கணங்குழை யவரொடும்‌ வணங்கின ணிற்பச்‌ 
சோர்ந்தது மேகலை நெகிழ்ந்தன தோள்வளை 
சாந்தமுங்‌ கரிந்தது தரளமுந்‌ தீந்தன 

இவ்வா றாயின ளிவளே செவ்விதின்‌ 

ஆம்பற்‌ பூவின்‌ முல்லையு முகைத்தில 
இளையோள்‌ சாலவு மம்ம 

முதியோள்‌ போலுங்‌ காம நோய்க்கே. 


-- தரவு -- 


தொல்லுலகம்‌ படுசுடிகைச்‌ சுடர்மணி விளக்கேந்தும்‌ 
பல்பொறிய படவரவு மடூபுலியும்‌ பணிசெய்ய 

அந்தரதுந்‌ துபிமுழங்க வமரர்மலர்‌ மழைசிந்த 

இந்திரனு மலரவனுங்‌ கரியவனு மேத்தெடுப்பச்‌ 

சூடகத்‌ தளிர்ச்செங்கைத்‌ துணைவிதுணைக்‌ கண்களிப்ப 
ஆடகத்‌ திருமன்றத்‌ தனவரத நடஞ்செய்வோய்‌. 


-- தாழிசை -- 


முன்மலையுங்‌ கொலைமடங்க லீருரியு மும்மதத்த 
வன்மலையுங்‌ கடமலையின்‌ முடையுடலின்‌ வன்றோலும்‌ 
பொன்மலையின்‌ வெண்முகிலுங்‌ கருமுகிலும்‌ போர்ததென்ன 
வின்மலையும்‌ புயமலையின்‌ புறமலைய விசித்தனையே. ....... (1) 


கடநாக மெட்டூம்விடங்‌ கானாக மோரெட்டும்‌ 

தடநாக மவையெட்டுந்‌ தரித்துளபூந்‌ துகிலொன்றும்‌ 
உடனாக வடல்புரியுங்‌ கொடுவரியி னுடுப்பொன்றும்‌ 
அடனாக வரவல்குற்‌ கணிகலையா யசைத்தனையே. ....... (2) 


வருநீலப்‌ புயன்மலர மலரிதழிக்‌ கண்ணியையும்‌ 

அருநீல முயற்களங்க மகன்றமதிக்‌ கண்ணியையும்‌ 

கருநீலக்‌ கண்ணியுமை செங்கைவரு கங்கையெனும்‌ 

திருநீலக்‌ கண்ணியையுஞ்‌ செஞ்சடைமேற்‌ செறித்தனையே. ....... (3) 


-- அராகம்‌ -- 


கறைவிட முகவெரி கனல்விழி யொடூமிளிர்‌ 
பிறையெயி றொடூமிடல்‌ பெறுபக டொடுமடல்‌ 
எறுழ்வலி யொடூமுரு மிடியென வருமொரு 
மறலிய துயிர்கொள மலர்தரு கழலினை. ....... (1) 


உலகமொ டூயிர்களு முலைதர வலம்வரும்‌ 

மலர்மகள்‌ கொழுநனு மகபதி முதலிய 

புலவரு மடிகளொர்‌ புகலென முறையிட 

அலைகடல்‌ விடமுன மமுதுசெய்‌ தருளினை. ........ (2). 


விசையிலே மிறைவியும்‌ வெருவர விரசத 

அசலம தசைதர வடல்புரி தசமுக 

நிசிசரன்‌ மணிமுடி நெறுநெறு நெறுவென 
வசையில்பொன்‌ மலரடி மணிவிர னிறுவினை. ....... (3)br> 
இலவிதழ்‌ மதிநுத லிரதியோ டிரதம 

துலைவற நடவிடூ மொருவனும்‌ வெருவர 

அலைகட னெடுூமுர சதிர்தர வெதிர்தரு 

சிலைமத னனையடல்‌ செயுநுதல்‌ விழியினை. ....... (4) 


-- ஈரடி அம்போதரங்கம்‌ -- 


அருவமு முருவமு மாகி நின்றுமவ்‌ 

வருவமு முருவமு மகன்று நின்றனை. 
சொல்லொடூ பொருளுமாய்த்‌ தோன்றி நின்றுமச்‌ 
சொல்லையும்‌ பொருளையுந்‌ துறந்து நின்றனை. 


-- ஓரடி அம்போதரங்கம்‌ -- 


அந்நலம்‌ விழைந்தவர்க்‌ கறமு மாயினை. 
பொன்னலம்‌ விழைந்தவர்‌ பொருளு மாயினை. 
இன்னலம்‌ விழைந்தவர்க்‌ கின்பு மாயினை. 
மெய்ந்நலம்‌ விழைந்தவர்‌ வீடு மாயினை. 


11 


-- முச்சீரோரடி அம்போதரங்கம்‌ -- 


முத்தொழிலின்‌ வினைமுத னீ. மூவர்க்கு முழுமுத னீ. 
எத்தொழிலு மிறந்தோய்‌ நீ.இறவாத தொழிலினை நீ. 
இருவிசும்பின்‌ மேயோய்‌ நீ. எழின்மலரின்‌ மிசையோய்‌ நீ. 
அரவணையிற்‌ றுயின்றோய்‌ நீ.ஆலின்கீ ழமர்ந்தோய்‌ நீ. 


-- இருசீரோரடி அம்போதரங்கம்‌ -- 


பெரியை நீ. சிறியை நீ. பெண்ணு நீ. ஆணு நீ. 
அரியை நீ. எளியை நீ. அறமு நீ. மறமு நீ. 
விண்ணு நீ. மண்ணு நீ. வித்து நீ. விளைவு நீ. 
பண்ணு நீ. பயனு நீ. பகையு நீ. உறவு நீ. 


என வாங்கு 
-- சுரிதகம்‌ -- 


கற்பனை கழன்றநின்‌ பொற்கழ லிறைஞ்சுதும்‌ 

வெண்மதிக்‌ கடவுண்‌ மீமிசைத்‌ தவழ்தரத்‌ 

தண்முகிற்‌ குலங்க டாழ்வுறப்‌ படிதலிற்‌ 

செங்கா லன்னமும்‌ வெண்மருப்‌ பேனமும்‌ 

கீழ்மே றுருவ வாரழற்‌ பிழம்பாய்‌ 

நின்றநின்‌ றன்மையை யுணர்த்தும்‌ 

பொன்றிகழ்‌ புலியூர்‌ மன்றுகிழ வோனே. 59 


சேல்செய்த மதர்வேற்கட்‌ சிலைசெய்த சுடிகைநுதல்‌ 
மால்செய்த குழற்கோதை மகிழ்செய்ய நடஞ்செய்யும்‌ 
தருணவிளம்‌ பிறைக்கண்ணித்‌ தாழ்சடையெம்‌ பெருமானின்‌ 
கருணைபொழி திருநோக்கிற்‌ கனியாத கன்னெஞ்சம்‌ 
வாமஞ்சான்‌ மணிக்கொங்கைக்‌ கொசிந்தொல்கு மருங்குலவர்‌ 
காமஞ்சால்‌ கடைநோக்கிற்‌ கரைந்துருகா நிற்குமால்‌ 
அவ்வண்ண மாறிநிற்ப தகமென்றா லகமகம்விட்‌ 
டெவ்வண்ண மாறிநிற்ப தின்று. 60 


அற்புத மணிமன்றி லடிகணின்‌ னடியுன்னார்‌ 

மைக்கடல்‌ விடமென்னும்‌ வடவைத்தீ யெழவஞ்சி 

நொஎன வடிவீழ்ந்தார்க்‌ குதவிலர்‌ நாணார்கொல்‌ 

கைத்தல வபயத்தர்‌ வரதத்தர்‌ கைசெய்யாச்‌ 

சித்திர மன்ன சிலர்‌. 61 


தொடலைக்‌ குறுந்தொடித்‌ தோகாய்நம்‌ பாவை 

படலைச்‌ சிறுமுச்சி யுச்சிப்‌ பசுங்கிள்ளை 

பேதைக்‌ குழாத்தொடூ நென்னற்‌ பொழுதின்கண்‌ 

வீதிக்கே நின்று விளையாட்‌ டயருங்ககால்‌ 

அஞ்சனக்‌ கண்ணாளுந்‌ தாமு மணிதில்லைச்‌ ( 5) 
செஞ்சடைக்‌ கூத்தனார்‌ வெள்விடை மேற்‌ சேறலும்‌ 

உண்ணெக்‌ குருக வெதிர்ப்பட்‌ டுடையானைக்‌ 

கண்ணிற்‌ பிணித்து மனத்திற்‌ கொடுபுக்‌ 

கிறைவளை சிந்த வணிதுகில்‌ சோப்‌ ட ப. (10) 


12 


பிறரறியா வண்ணம்‌ புணர்ந்தும்‌ புணராள்போல்‌ 

மையுண்கண்‌ ணீர்‌ சோரச்‌ சோர்தலும்‌ வார்குழலார்‌ 

கைகோத்‌ தெடுத்துக்‌ கடிமனை கொண்டுய்ப்பப்‌ 

பைந்தண்‌ குளிரி படுத்துக்‌ கிடத்தலும்‌ 

செந்தீப்‌ பிழம்பிற்‌ கிடத்திச்‌ செருச்செய்வ 

தந்தோ கொடிதுகொடி தென்செய்தீ ரன்னைமீர்‌ | ........ (15) 
பொன்னஞ்‌ சிலையே சிலையாப்‌ புரமெய்தான்‌ 

தண்ணென்‌ கடுக்கை கொணர்ந்தாரோ தம்மினென 

மின்றந்த நுண்ணிடையா யெங்கோன்‌ விரைத்தொங்கல்‌ 

தன்றந்தை தாளெறிந்தாற்‌ கன்றித்‌ தரானென்றேற்‌ 

கன்றே பகைநோக்‌ களித்தாண்மற்றம்ம 7 ப. (20) 
சிறியாள்‌ பெரும்பித்‌ தறிந்திருந்துஞ்‌ செவ்வி 

அறியா துரைத்தே னது. 


அடிகொண்ட குனிப்பன்றே யரிபிரமர்‌ முதலானேர்‌ 

முடிகொண்ட தலைவணக்கின்‌ குனிப்பெல்லா முறைமுறைபோய்க்‌ 
கடிகொண்ட பொழிற்றில்லை நடராசன்‌ கழற்காலிற்‌ 
குடிகொண்ட படிபோலு மிடத்தாளிற்‌ குஞ்சி தமே. 


தரவு 


மல்லாண்ட திரடிண்டோட்‌ டூழாய்முதலு மணிநாவிற் 
சொல்லாண்ட மறைமுதலும்‌ பலராங்குத்‌ தொலைவெய்த 
பல்லாண்டு செலச்செல்லா விளையோரும்‌ பனிப்பெய்த 
அல்லாண்ட நள்ளிருளி லழலாடுந்‌ தொழிலினையே. 


அதனால்‌ 
-- சுரிதகம்‌ -- 


பல்பே ரூழி செல்லினு மடிகட்‌ 
கொல்லையுஞ்‌ செல்லா தாகு மாகலின்‌ 
அளவில்‌ கால மலக்கணுற்‌ றுழலுமென்‌ 
தளர்வு நோக்காய்‌ போலு நோக்கின்‌ 
கருணைசெய்‌ தருளா யல்லை 
அருணலம்‌ பழுத்த வாடல்வல்‌ லோயே. 


-- தரவு -- 


குழைதூங்கு கழைமென்றோட்‌ கோமாரி கொலைக்கண்கள்‌ 
இழைதூங்கு முலைக்கண்வைத்‌ தேயெய்தா நாணேய்த 

உழைதூங்கு குயிலேங்க வுருமுத்தீ யுகநக்கு 

மழைதூங்கு பொழிற்றில்லை மணிமன்று ணடஞ்செய்வோய்‌.  ........ (1) 


மீனேற்றின்‌ றுவசத்தான்‌ றனிதுஞ்ச விழித்தோய்நின்‌ 
ஆனேற்றின்‌ றுவசமோ வடலேற்றி னூர்தியோ 
கானேற்ற பைங்கூழின்‌ கவளமாக்‌ கணத்தின்கண்‌ 
வானேற்ற பகிரண்டம்‌ வாய்மடுக்க வல்லதே. 


எனவாங்கு 


62 


63 


64 


ட 


-- சுரிதகம்‌ -- 


பைந்துழாய்‌ மவுலிப்‌ பண்ணவ னுவப்ப 
அந்தணர்‌ பழிச்சவு மறத்தின்‌ புங்கவன்‌ 
முனியான்‌ முனிவன்‌ போலும்‌ 

அனைய தன்றே யான்றோர்‌ கடனே. 


-- தரவு -- 


மறைதங்கு திருமன்றி னடங்கண்டூ மகிழ்பூத்துக்‌ 

கறைதங்கு படவரவ மிமையாது கண்விழிப்பக்‌ 

குறைதங்கு கலைநிறையிற்‌ கோளிழைக்குங்‌ கொல்லென்று 
நிறைதங்கு தலையுவவு நிரம்பாது நிரப்பெய்தும்‌ 

பிறைதங்கு சடைக்கற்றைப்‌ பெரும்பற்றப்‌ புலியூரோய்‌. 


என வாங்கு 

-- தாழிசை -- 

வெள்ளெருக்குங்‌ கரும்பாம்பும்‌ பொன்மத்து மிலைச்சியெம 
துள்ளிருக்கும்‌ பெருமானின்‌ றிருமார்பி னுறவழுத்தும்‌ 

கள்ளிருக்குங்‌ குழலுமையாண்‌ முலைச்சுவட்டைக்‌ கடுவொடுங்கும்‌ 
முள்ளெயிற்ற கறையரவ முழையென்று நுழையுமால்‌. | ........ (1) 
அதாஅன்று 

சிலைக்கோடு பொருமருப்பிற்‌ புகர்முகனின்‌ றிருமார்பில்‌ 
முலைக்கோடு பொருசுவட்டைக்‌ கண்டுநின்‌ முழவுத்தோள்‌ 


மலைக்கோடி விளையாடும்‌ பருவத்து மற்றுத்தன்‌ 
கொலைக்கோடூ பட்டவெனக்‌ குலைந்துமனங்‌ கலங்குமால்‌.  ........ (2) 


அதாஅன்று 

விடமார்ந்த சுடரிலைவேல்‌ விடலைநின்‌ மணிபார்பில்‌ 

வடமார்ந்த முலைசுவட்டைக்‌ கண்டுதன்‌ மருப்பெந்தை 

தடமார்பம்‌ விடர்செய்யச்‌ சமர்செய்தான்‌ கொல்லென்று 

கடமார்வெங்‌ கவுட்சிறுகட்‌ கயாசுரனை வியக்குமால்‌  .,,.... (3) 
அதனால்‌ 

-- சுரிதகம்‌ -- 

சிலைமுகங்‌ கோட்டுமச்‌ சில்லரித்‌ தடங்கண்‌ 

முலைமுகங்‌ கோட்டின ணகுமால்‌ 


மலைமுகங்‌ கோட்டுநின்‌ மற்புய மறைந்தே. 


-- தரவு -- 


ஒருநோக்கம்‌ பகல்செய்ய வொருநோக்க மிருள்செய்ய 


65 


66 


14 


இருநோக்கிற்‌ றொழில்செய்துந்‌ துயில்செய்து மிளைத்துயிர்கள்‌ 
கருநோக்கா வகைகருணைக்‌ கண்ணேக்கஞ்‌ செயுஞானத்‌ 
திருநோக்க வருணோக்க மிருநோக்குஞ்‌ செயச்செய்து 
மருநோக்கும்‌ பொழிற்றில்லை மணிமன்று ணடஞ்செய்வோய்‌. 


-- தாழிசை -- 


கடிக்கமலப்‌ பார்வைவைத்துங்‌ கண்ணனார்‌ காணாநின்‌ 


அடிக்கமல முடிக்கமல மறியாதே மறிதுமே ட, 


முத்தொழிலின்‌ முதற்றொழிலோன்‌ முடியிழந்தான்‌ றனையிகழ்ந்த 


அத்தொழிலிற்‌ கெனிற்றமியே மறிதொழிற்கும்‌ வல்லமே. ..... 


இருக்கோல மிட்டுமின்னு முணராதா லெந்தைநின்‌ 


திருக்கோல மியாமுணர்ந்து சிந்திக்கக்‌ கடவமே. ..... ,,... 


நான்மறைக்குந்‌ துறைகண்டார்‌ தோளிழந்தார்‌ நாவிழந்திங்‌ 


கூன்மறைக்க மறைப்புண்டே முய்த்துணர்வு பெரியமே.  ,... 


தாமடிகண்‌ மறந்துமறித்‌ தலைகொண்டார்‌ கலைவல்ல 


மாமடிகள்‌ யாமடிகண்மறவாமையுடையமே. ட... 


பலகலையுங்‌ குலமறையும்‌ பயின்றுணர்ந்தும்‌ பயன்கொள்ளா 


துலகலையுஞ்‌ சி * 1லகலையு முணராதே முணர்துமே.  .... 


அதனால்‌ 
-- சுரிதகம்‌ -- 


அம்மநின்‌ றன்மை யெம்மனோ ருணர்தற் 
கரிதே யெளிதே யாதல்‌ 
பெரிதே கருணை சிறிய மாட்டே. 


-- தரவு -- 


சூன்முகத்த சுரிமுகங்க ணிரைத்தார்ப்பத்‌ தொடுகடல்வாய்‌ 
வான்முகத்த மழைக்குலங்கண்‌ மறிபுனல்வாய்‌ மடுத்தென்னக்‌ 
கான்முகத்த மதுகரத்தின்‌ குலமீண்டிக்‌ கடிமலர்வாய்த்‌ 
தேன்முகக்கும்‌ பொழிற்றில்லைத்‌ திருச்சிற்றம்‌ பலத்துறைவோய்‌. 


புற்புதழுந்‌ தொலைவெய்த நிலையெய்தாப்‌ புலையுடம்பின்‌ 
இற்புதவு திறந்திறவா வின்பவீ டெய்தவொரு 
நற்புதவு திறந்தன்ன நறும்பொதுவி னங்கையுடன்‌ 


அற்புதவு மானந்த நடம்பயிலு மமவோய்கேள்‌. ட... 


-- தாழிசை -- 


எவ்விடத்தி லெப்பொருளு மொருங்குண்ண விருக்குநீ 


வெவ்விடத்தை யெடுத்தமுது செய்ததுமோர்‌ வியப்பாமே. . ..... 


அன்ற (1) 


67 


15 


எண்பயிலா வுலகடங்க வொருநொடியி லிரித்திடுநீ 
விண்பயிலு மெயின்மூன்று மெரித்ததுமோர்‌ வீறாமே. 


பெருவெள்ளப்‌ பகிரண்டந்‌ தரித்திடுநீ பெயர்த்துமலை 
பொருவெள்ளப்‌ புனற்கங்கை தரித்ததுமோர்‌ புகழாமே. 


மாயையினா லனைத்துலகு மயக்குநீ மாமுனிவர்‌ 
சேயிழையார்‌ சிலர்தம்மை மயக்கியதோர்‌ சிறப்பாமே. 


மேதக்க புவனங்க டொலைத்திடுநீ வெகுண்டாய்போல்‌ 
மாதக்கன்‌ பெருவேள்வி தொலைத்ததுமோர்‌ வன்மையே. 


ஒருருவாய்‌ நிறைந்தநீ யிருவர்க்கன்‌ றுணர்வரிய 
பேருருவொன்‌ றுடையையாய்‌ நின்றதுமோர்‌ பெருமையே. 


-- அராகம்‌ -- 


அறிவினி லறிபவ ரறிவதை யலதொரு 
குறியினி லறிவுறு குறியினையலை. 


உளவயி னுளவள வுணர்வதை யலதுரை 
அளவையி னளவிடு மளவினையலை. 


அருவெனி னுருவமு முளையுரு வெனினரு 
வுருவமு முளையவை யுபயமுமலை. 


இலதெனி னுளதுள தெனினில திலதுள 
தலதெனி னினதுரு வறிபவரெவர்‌. 


-- தூழிசை -- 


எத்தொழிலுங்‌ கரணங்க ளிறந்தநினக்‌ கிலையைந்து 


மெய்த்தொழில்செய்‌ வதுமடிகேள்‌ விளையாட்டு நிமித்தமே. 


சீராட்டு நினக்கிலையச்‌ சீராட்டூஞ்‌ சிறுமருங்குற்‌ 
பேராட்டி விளையாட்டுன்‌ பெயர்த்தாகி நடந்ததே. 


மெய்த்துயர முயிர்க்கெய்தும்‌ விளையாட்டு முலகீன்ற 
அத்திருவுக்‌ கிலையதுவு மவர்பொருட்டே யாமன்றே. 


இன்னருளே மன்னுமிர்கட்‌ கெத்தொழிலு மீன்றெடுத்த 
அன்னைமுனி வதுந்தனயர்க்‌ கருள்புரிதற்‌ கேயன்றே. 


எவ்வுருவு நின்னுருவு மவளுருவு மென்றன்றே 
அவ்வுருவும்‌ பெண்ணுருவு மாணுருவு மாயவே. 


நின்னலா தவளில்லை யவளலா னீயில்லை 
என்னினீ யேயவனு மவளுமா யிருத்தியால்‌. 


அதனால்‌ 


16 


-- இருசீரோரடி அம்போதரங்கம்‌ -- 


தந்தை நீ தாயு நீ. தமரு நீ. பிறரு நீ. 
சிந்தை நீ. உணர்வு நீ. சீவ னீ. யாவு நீ. 


எனவாங்கு 
-- சுரிதகம்‌ -- 


நெஞ்சகங்‌ குழைந்து நெக்குநெக்‌ குருகநின்‌ 
குஞ்சித சரண மஞ்சலித்‌ திறைஞ்சுதும்‌ 

மும்மலம்‌ பொதிந்த முழுமலக்‌ குரம்பையில்‌ 
செம்மாந்‌ திருப்பது தீர்ந்து 

மெய்ம்மையிற்‌ பொலிந்த வீடுபெறற்‌ பொருட்டே. 


கலியினம்‌ 


செல்லார்‌ பொழிற்றில்லைச்‌ சிற்றம்‌ பலத்தெங்கள்‌ 
பொல்லா மணியைய்‌ புகழ்மினோ வம்மின்‌ புலவீர்காள்‌. 
முத்தேவர்‌ தேவை முகிலூர்தி முன்னான 

புத்தேளிர்‌ போலப்‌ புகழ்மினோ வம்மின்‌ புலவீர்காள்‌. 
ஆங்கற்‌ பகக்கன்‌ றளித்தருளுந்‌ தில்லைவனப்‌ 

பூங்கற்‌ பகத்தைப்‌ புகழ்மினோ வம்மின்‌ புவவீர்காள்‌. 


இருகூற்‌ றுருவத்‌ திருந்தண்‌ பொழிற்றில்லை 
ஒருகூற்றின்‌ கூத்தை யுணராய்‌ மடநெஞ்சே 
ஒருகூற்றின்‌ கூத்தை யுணரா யெனின்மற்றப்‌ 
பெருங்கூற்றந்‌ தோற்றப்‌ புலம்பேல்‌ வாழி மடநெஞ்சே. 


காளி யாடக்‌ கனலுமிழ்‌ கண்ணுதல்‌ 

மீளி யாடூதல்‌ பாருமே 

மீளி யாடல்‌ வியந்தவ டோற்றெனக்‌ 

கூளி பாடிக்‌ குனிப்பதும்‌ பாருமே பாருமே. 


பானற்‌ கருங்கட்‌ பசுந்தோகை யோகப்‌ பயன்றுய்ப்பவத்‌ 
தேனக்‌ கலர்கொன்றை சாரூப்‌ பியந்தந்த செயலோர்கிலார்‌ 
ஊனக்க ணிதுபீளை யொழுர்கும்‌ புறக்கண்‌ ணுளக்கண்ணதாம்‌ 
ஞானக்க ணேயாத னல்கும்‌ பிரான்றில்லை நடராசரே. 


செவ்வாய்க்‌ கருங்கட்பைந்‌ தோகைக்கும்‌ வெண்மதிச்‌ சென்னியற்கும்‌ 
ஒவ்வாத்‌ திருவுரு வொன்றே யுளதவ்‌ வுருவினைமற்‌ 

றெவ்வாச்‌ சியமென்‌ றெடுத்திசைப்‌ பேமின்‌ னருட்புலியூர்ப்‌ 

பைவாய்ப்‌ பொறியர வல்குலெந்‌ தாயென்று பாடுதுமே. 


கரும்புஞ்‌ சுரும்பு மரும்பும்‌ பொரும்படைக்‌ காமர்வில்வேள்‌ 
இரும்புங்‌ கரைந்துரு கச்செய்யு மாலிறும்‌ பூதிதன்றே 
விரும்பும்‌ பெரும்புலி யூரெம்பி ரானருண்‌ மேவிலொரு 
துரும்பும்‌ படைத்தழிக்‌ கும்மகி லாண்டத்‌ தொகுதியையே. 


68 


69 


70 


71 


72 


73 


74 


17 


கூகா வென்று குரைப்பதல்‌ லாற்சமன்‌ 
வாவா வென்னின்‌ வரேமென வல்லிரே 
தேவே சன்பயி றில்லையி னெல்லையிற் 
சேர்வீ ரேலது செய்யவும்‌ வல்லிரே. 


வஞ்சிப்பா 


வையமீன்ற மறைகிழவனும்‌ 
கொய்துழாய்மவுலிக்‌ குணக்கொண்டலும்‌ 
தருவார்நீழற்‌ றார்‌ வேந்தனும்‌ 
வரன்முறைதாழ்ந்து வாழ்த்திசைப்ப 
மைதீருணர்வின்‌ மழமுனிவனும்‌ 
பையரவரசும்‌ பணிந்திறைஞ்ச 
இமயம்பயந்த விளங்கொடியொடும்‌ 
தமனியப்பொதுவிற்‌ றாண்டவம்புரி 
தில்லைவாணநின்‌ நிருவடிக்கீழ்ச்‌ 
சொல்லுவதொன்றிது சொலக்கேண்மதி 
கமலலோசனன்‌ கணபடுக்கும்‌ 
அமளியைநின்மருங்‌ காதரித்தனை 
செங்கேழ்நறுநுதற்‌ றிருமகளொடும்‌ 
அங்கவ னுறைதரு மாழிச்‌ சேக்கையைப்‌ 
புலிக்கான்‌ முனிவரன்‌ புதல்வனுக்கு 
நலத்தகுகருணையி னயந்தளித்தனை, அவன்‌ 


அதனால்‌ 


பாயலு மமளியு மின்றி மன்றநின்‌ 

வாயிலி னெடுூநாள்‌ வைகின னணையொடும்‌ 
அத்திரு மனையவற்‌ களித்திநின்‌ 
மெய்த்தொழி லன்றே வீடு நல்குவதே. 


கடித்தாமரைக்‌ கண்ணன்விழிக்‌ கமலந்தர 
அடித்தாமரைச்‌ சுடர்ப்பரிதி யருந்தருளினை 


அதனால்‌ 


புதுமலர்ப்‌ பொழிற்றில்லை வாண 
உதவியின்‌ வரைத்தோ வடிகள்கைம்‌ மாறே. 


வஞ்சியினம்‌ 


பிணியென்று பெயராமே 
துணிநின்று தவஞ்செய்வீர்‌ 
அணிமன்ற லுமைபாகன்‌ 
மணிமன்று பணியீரே. ........ (1) 


என்னென்று பெயராமே 
கன்னின்று தவஞ்செய்வீர்‌ 
நன்மன்ற லுமைபாகன்‌ 
பொன்மன்று பணியீரே. ....... (2) 


லி 


76 


71 


18 


அரிதென்று பெயராமே 
வரைநின்று தவஞ்செய்வீர்‌ 
உருமன்ற லுமைபாகன்‌ 
திருமன்று பணியீரே. ........ (3) 


பொன்செய்‌ மன்றில்வாழ்‌ 
கொன்செய்‌ கோலத்தான்‌ 
மின்செய்‌ தாடொழார்‌ 
என்செய்‌ கிற்பரே. 


ஒன்றி னம்பர லோகமே 
ஒன்றி னம்பர லோகமே 
சென்று மேவருந்‌ தில்லையே 
சென்று மேவருந்‌ தில்லையே. 


மருட்பா 


அரசியல்‌ கோடா தரனடியார்ப்‌ பேணும்‌ 
முரசிய றானைவேன்‌ மன்னர்‌ - பரசோன்‌ 
கழலிணை பொதுவில்காப்‌ பாக 
வழிவழி சிறந்து வாழியர்‌ பெரிதே. 


பருந்தளிக்கு முத்தலைவேற்‌ பண்ணவற்கே யன்றி 
விருந்தளிக்கும்‌ விண்ணோர்‌ பிறர்க்கும்‌ - திருந்த 
வலனுயர்‌ சிறப்பின்‌ மன்ற வாணனக்‌ 

குலமுனி புதல்வனுக்‌ கீந்த 

அலைகட லாகுமிவ்‌ வாயிழை நோக்கே. 


வம்மி னமரங்காண்‌ மன்றுடையான்‌ வார்கழல்கண்‌ 
டூய்ம்மி னுறுதி பிறிதில்லை - மெய்ம்மொழிமற்‌ 
றென்மொழி பிழையா தாகும்‌ 

பின்வழி நுமக்குப்‌ பெரும்பயன்‌ றருமே. 


வாழ்த்துமின்‌ றில்லை நினைமின்‌ மணிமன்றம்‌ 
தாழ்த்துமின்‌ சென்னி தலைவற்கு - வீழ்த்த 
புறநெறி யாற்றா தறநெறி போற்றி 
நெறிநின்‌ றொழுகுதிர்‌ மன்ற 

துறையறி மாந்தர்க்குச்‌ சூழ்கட னிதுவே. 


சிதம்பரச்‌ செய்யுட்கோவை முற்றிற்று. 


ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ அருளிய 
காசிக்‌ கலம்பகம்‌ 


காப்பு 
நேரிசை வெண்பா 


பாசத்‌ தளையறுத்துப்‌ பாவக்‌ கடல்கலக்கி 
நேசத்‌ தளைப்பட்டு நிற்குமே - மாசற்ற 
காரார்‌ வரையீன்ற கன்னிப்‌ பிடியளித்த 
ஓரானை வந்தெ னுளத்து. 


மயங்கிசைக்‌ கொச்சக்கலிப்பா 


--- தரவு --- 


நீர்கொண்ட கடலாடை நிலமகளுக்‌ கணியான 

கார்கொண்ட பொழிற்காசிக்‌ கடிநகரங்‌ குளிர்தூங்க 
இடமருங்கிற்‌ சிறுமருங்குற்‌ பெருந்தடங்க ணின்னமிர்தும்‌ 
சடைமருங்கி னெடுந்திரைக்கைப்‌ பெண்ணமிர்துந்‌ தலைசிறப்பக்‌ 
கண்கதுவு கடவுண்மணி தெரிந்தமரர்‌ கம்மியன்செய்‌ 

விண்கதுவு பொலங்குடுமி விமானத்தின்‌ மிசைப்பொலிந்தோய்‌. 


நிற்பனவுந்‌ தவழ்வனவு நடப்பனவு மாய்நிலத்துக்‌ 

கற்பமள விலகண்டு முறுகளைகண்‌ காணாமே 

பழங்கணுறு முயிர்கடுயர்க்‌ கடனீத்துப்‌ பரங்கருணை 

வழங்குபர மானந்த மாக்கடலிற்‌ றிளைத்தாட 

உரையாத பழமறையின்‌ முதலெழுத்தி னொண்பொருளை 

வரையாது கொடுத்திடுநின்‌ வள்ளன்மை வாழ்த்துதுமே. ........ (2) 


--- தூழிசை --- 


நீரெழுத்துக்‌ கொத்தவுட னீத்தார்க்கு நீநவில்வ 
தோரெழுத்தே முழுதுமவ ரெவ்வண்ண முணர்வதுவே. | ....... (1) 


என்பணிவ துடுப்பதுதோ லெம்பிரான்‌ றமர்களவர்‌ 
முன்பணியும்‌ பேறுடையார்‌ திசைமுகனு முகுந்தனுமே.  ...... (2) 


செடிகொண்முடைப்‌ புழுக்கூடே சிற்றடியோ மிடுதிறைமற்‌ 
றடிகளடி யார்க்களிப்ப தானந்தப்‌ பெருவாழ்வே. (3) 


பற்பகனோற்‌ றருந்தவரும்‌ பெறற்கரிய பரந்தாமம்‌ 
எற்புடல்விற்‌ றளியேமுங்‌ கொளப்பெறுவ திறும்பூதே.  ........ (4) 


நிணம்புணர்வெண்‌ டலைக்கலன்கொ னேரிழைமுத்‌ தித்திருவை 
மணம்புணர்வார்க்‌ கையனருண்‌ மணவாளக்‌ கோலமே. ,,..... (5) 


20 


முடைத்தலையிற்‌ பலிகொள்வான்‌ மூவுலகு மவரவர்தங்‌ 


கடைத்தலையிற்‌ நிரிவதுகொல்‌ யாம்பெறுநின்‌ காணியே. 


--- அராகம்‌ --- 


உளதென விலதென வொருவரொ ரளவையின்‌ 
அளவினி லளவிட லரியதொ ருருவினை. 


இதுவென லருமையி னெழுதரு மொழிகளும்‌ 
அதுவல வெனுமெனி னெவருனை யறிபவர்‌. 


அவனவ எளதுவெனு மவைகளி னுளனலன்‌ 
எவனவ னிவனென வெதிர்தரு தகைமையை. 


அறிபவ ரறிவினு ளறிவுகொ டறிவுறு 
நெறியல தொருவரு மறிவரு நிலைமையை. 


--- நாற்சீ ரோரடி அம்போதரங்கம்‌ --- 


ஆணொடு பெண்ணுரு வமைத்து நின்றனை. 
பூண்முலை கலந்துமைம்‌ புலனும்‌ வென்றனை. 
எண்வகை யுறுப்பினோ ருருவெ டூத்தனை. 
தொன்மறைப்‌ பனுவலின்‌ றொடைதொ டுத்தனை. 


-- முச்சீரோரடி அம்போதரங்கம்‌ -- 


வடவரை குழைய வளைத்தனை. 
மலைமகண்‌ முலைக டிளைத்தனை. 
விடமமிர்‌ தமர விளைத்தனை. 
விசயனொ டமர்செய்‌ திளைத்தனை. 
வரிசிலை வதனை யெரித்தனை. 
மதகரி யுரிவை தரித்தனை. 
அருமறை தெரிய விரித்தனை. 
அலகில்பல்‌ கலைக டெரித்தனை. 


-- இருசீரோரடி அம்போதரங்கம்‌ -- 

அழல்வி ழித்தனை பவமொழித்தனை. 
ஆற ணிந்தனை மாற ணிந்தனை.. 
மழுவ லத்தினை முழுந லத்தினை. 
மாந டத்தினை மானி டத்தினை.. 
அலகி றந்தனை தலைசி றந்தனை.. 
அருள்சு ரந்தனை இருடூ ரந்தனை.. 
உலக ளித்தனை தமிழ்தெ ளித்தனை. 
ஒன்று மாயினை பலவு மாயினை.. 

-- தாழிசை -- 


அலகில்பல புவனங்க எடங்கலுமுண்‌ டொழிப்பாய்க்குக்‌ 
கொலைவிடமுண்‌ டனையென்று கூறுவதோர்‌ வீறாமே. 


al 


பயின்மூன்று புவனமுங்கட்‌ பொறிக்கிரையாப்‌ பாலிப்பாய்க்‌ 
கெயின்மூன்று மெரிமடுத்தா யென்பதுமோ ரிசையாமே. 


அடியவரே முக்குறும்பு மறவெறிந்தா ரெனினடிகள்‌ 
விடுகணைவிற்‌ காமனைநீ வென்றதுமோர்‌ வியப்பாமே. 


இக்கூற்றின்‌ றிருநாமத்‌ தொருகூற்றுக்‌ கிலக்கென்றால்‌ 
அக்கூற்றங்‌ குமைத்தனையென்‌ நிசைப்பதுமோ ரற்புதமே. 


எனவாங்கு 
-- சுரிதகம்‌ -- 


உலகுசூற்‌ கொண்ட தலைவியு நீயும்‌ 

மலைபக வெறிந்த மழவிளங்‌ குழவியை 
அமுதமூற்‌ றிருக்குங்‌ குமுதவாய்த்‌ தேறல்‌ 
வண்டுகி னனைப்ப மடித்தலத்‌ திருத்திக்‌ 
கண்களிற்‌ பருகியக்‌ காமரு குழவி 

எழுதாக்‌ கிளவி யின்சுவை பழுத்த 

மழலைநா றமிர்தம்‌ வாய்மடுத்‌ துண்ணச்‌ 
செஞ்செவி நிறைத்தநும்‌ மஞ்செவிக்‌ கடிகளென்‌ 
புன்மொழிக்‌ கடுக்கொளப்‌ புகட்டினன்‌ 
இன்னருள்‌ விழைகுவா யிறும்பூ துடைத்தே. 


நேரிசை வெண்பா 


உடையா எகிலேசர்க்‌ கோங்குமுலைக்‌ கோட்டின்‌ 
அடையாள மிட்டுவையா ளானாற்‌ - கடையிலவர்‌ 
செவ்வண்ணம்‌ பெற்றார்‌ திரளொடுநிற்‌ கின்றாரை 
எவ்வண்ணங்‌ கண்டிறைஞ்சு வேம்‌. 


னது ட, 
கட்டளைக்‌ கலித்துறை 


இறைவளைக்‌ காகம்‌ பகுந்தளித்‌ தாரகி லேசர்கொன்றை 
நறைவளைக்‌ கும்முடி யாரடிக்‌ கேகங்கை நன்னதியின்‌ 
துறைவளைக்‌ குங்குரு கீருரு கீரென்று தூமொழிகைக்‌ 
குறைவளைக்‌ கும்முங்கள்‌ பேரிட்ட தாற்சென்று கூறிடுமே. 


புயவகுப்பு 
சந்த விருத்தம்‌ 


இடமற மிடைதரு கடவுளர்‌ மடவியர்‌ 

எறிதரு கவரிநி ழற்கட்‌ டூயின்றன 
இனவளை கொடுமத னிடுசய விருதென 

இறையவ ளெழுதுசு வட்டுக்‌ கிசைந்தன 
இருவரு நிகரென வரிசிலை விசயனொ 

டெதிர்பொரு சமரிலை ளைப்புற்‌ றிருந்தன 
இணையடி பரவிய மலடிமு னுதவிய 


2024 


இடியலி னுணவொரு கொட்டைப்‌ பரிந்தன 
படவர வுமிழ்தரு மணிவெயில்‌ விடவளர்‌ 

பருதியொ டெழுமுத யத்திற்‌ பொலிந்தன 
பருகுமி னமிர்தென வுருகிரு கவிஞ்ர்கள்‌ 

பனுவலின்‌ மதுரவி சைக்குக்‌ குழைந்தன 
படரொளி விடுசுடர்‌ வலயம தெனவொரு 

பருவரை நெடுவிலெ டூத்துச்‌ சுமந்தன 
பரர்புர மெரியொடு புகையெழ மலர்மகள்‌ 

பணைமுலை தழுவுச ரத்தைத்‌ துரந்தன 
மடலவிழ்‌ தடமல ரிதழியி னிழிதரு 

மதுமழை யருவிகு ளித்துக்‌ கிளர்ந்தன 
வழிதர வுதிரமு நிணமொடு குடர்களும்‌ 

வருநர கரியின்ம தத்தைத்‌ தடிந்தன 
மதகரி யுரியதள்‌ குலகிரி முதுகினின்‌ 

மழைமுகி றவழ்வதெ னப்பொற்‌ பமைந்தன 
மலிபுகழ்‌ நிலவொடு மடுதிறல்‌ வெயிலெழ 

மதிகதிர்‌ வலம்வரு வெற்பொத்‌ துநின்றன 
குடவளை துறைதொறு முடூநிரை யெனவரி 

குளிர்நில வெழவுமிழ்‌ முத்தைத்‌ தடங்கரை 
குலவிய படர்சிறை மடவன மொடுசில 

குருகுகள்‌ சினையொட ணைத்துத்‌ துயின்றிடூ 
குரைபுனல்‌ வரநதி சுரர்தரு முருகவிழ்‌ 

கொழுமலர்‌ சிதறவி முத்தத்‌ துவிண்டொடு 
குலகிரி யுதவிய வளரிள வனமுலை 

கொழுநர்த மழகிய கொற்றப்‌ புயங்களே. 


நேரிசை வெண்பா 


புயலார்‌ பொழிற்காசிப்‌ பூங்கோயின்‌ மேய 
கயலார்‌ தடங்கணாள்‌ காந்தன்‌ - செயலாவி 
உய்யத்‌ துதியா ருதிப்பார்‌ துதிப்பாரேல்‌ 
வையத்‌ துதியார்‌ மறுத்து. 


கட்டளைக்‌ கலித்துறை 


மறைக்கோலங்‌ கொண்ட வகிலேச 
ரேயின்று மாதர்முன்னே 
பிறைக்கோலங்‌ கொண்டு புறப்பட்ட 
வாமுன்‌ பிறைமுடித்த 
இறைக்கோல மோல மெனத்தேவ 
டோல மிடவிருண்ட 
கறைக்கோலங்‌ கொண்டு நும்கண்டத்‌ 
தொளித்த கனல்விடமே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


விடூத்த வாளிக்கும்‌ விரகிலாக்‌ 

கருப்புவில்‌ வீணன்மீ ளவும்வாளாத்‌ 
தொடுத்த வாளிக்கு மேபகை 

மூண்டதித்‌ தூயநன்‌ மொழிக்கென்னாம்‌ 


23 


அடூத்த நான்மறை முனிவரர்‌ 

நால்வர்க்கு மம்மறைப்‌ பொருள்கூற 
எடுத்த கோலமா யானந்த 

வனத்துமெம்‌ மிதயத்து முருந்தோனே. 


கட்டளைக்கலித்துறை 


இருப்பா ரவிமுத்தத்‌ தெங்கேகண்‌ 
மூடுவ ரென்றும்வெள்ளிப்‌ 
பொருப்பாள ரோடித்‌ திரிவதெல்‌ 
லாமிப்‌ புவனங்களை 
உருப்பாதி யிற்படைத்‌ தோர்பாதி 
யிற்றுடைத்‌ தூழிதொறும்‌ 
விருப்பா ருயிர்களின்‌ மேல்வைத்துத்‌ 
தாஞ்செயும்‌ வேலைகண்டே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


கண்ணொன்று திருநுதலிற்‌ கனலுருவ 
மாப்படைத்த காசி நாதா 
தண்ணொன்று நறையிதழித்‌ தாரென்றா 
ணெட்டுயிர்த்தா டரைமேல்‌ வீழ்ந்தாள்‌ 
எண்ணொன்று முணராமே கிடக்கின்றா 
ளிதுகண்டா லெழுத்தொன்‌ றோதத்‌ 
துண்ணென்று வருவரெனத்‌ துணிந்தனளோ 
வறியேனித்‌ தோகை தானே. 


நேரிசை வெண்பா 


தோகை யுயிர்முடிப்பான்‌ றும்பைமுடித்‌ தான்மதவேள்‌ 


வாகை முடித்திடவும்‌ வல்லனே - ஆகெடுவீர்‌ 
காமாந்‌ தகர்காசிக்‌ கண்ணுதலார்க்‌ கோதீர்மற்‌ 
றேமாந்‌ திராம லெடுத்து. 


கட்டளைக்க்லித்துறை 


எடுக்கச்‌ சிவந்த சிலம்படி யாரகி லேசர்நறைக்‌ 


கடுக்கைச்‌ சடைமுடி யாரடி யார்க்குக்‌ கலைகள்‌ கொய்து 
கொடுக்கக்‌ கொடுக்க வளர்கின்ற வாவெறுங்‌ கூட்டிலெரி 
மடுக்கக்‌ குறையுயிர்‌ மாதரைத்‌ தேடு மதிக்கொழுந்தே. 


அறுசீர்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


கொழுதி வரிவண்‌ டூழுதுழக்குங்‌ 

குழலீர்‌ நறுங்கட்‌ கோதையிவள்‌ 
அழுத விழிநீர்‌ முந்நீரை 

யுவர்நீ ராக்கு மதுகூறீர்‌ 
எழுத வரிய திருமார்பி 

லிளஞ்சேய்‌ சிறுசே வடிச்சுவடும்‌ 
முழுது முடையாண்‌ முலைச்சுவடூ 


10 


11 


12 


24 


முடையார்‌ காசி முதல்வர்க்கே. 
நேரிசை வெண்பா 


வரைவளைக்கும்‌ பொற்றடந்தோண்‌ மைந்தர்க்‌ கிவரார்‌ 
நிரைவளைக்கை யார்நகைக்கு நேராக்‌ - கறையிற்‌ 
குவிமுத்தம்‌ வெண்ணிலவு கொப்புளிக்குங்‌ கங்கை 
அவிமுத்தஞ்‌ சென்றிறைஞ்சா தார்‌. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


ஆர்க்கும்‌ படைவே ளரசிருப்பென்‌ 
றஞ்சா தடிக எருட்காசி 
ஊர்க்கும்‌ புதுத்தோ ரணம்வைத்தா 
லுமக்கிங்‌ கிவள்பேச்‌ சுரைப்பாரார்‌ 
வார்க்குங்‌ குமப்பூண்‌ முலைச்சுவட்டை 
வளையென்‌ றோடி வளைந்துசுற்றிப்‌ 
பார்க்குந்‌ துளைமுள்‌ ளெயிற்றுரகப்‌ 
பணியீர்‌ மோகந்‌ தணியீரே. 


பிச்சியார்‌ 
கட்டளைக்‌ கலிப்பா 


தண்ணு லாம்பொழிற்‌ காசித்‌ தெருவினீர்‌ 

தரித்தி டூந்தவக்‌ கோலமுஞ்‌ சூலமும்‌ 
பெண்ணொ டாடுூமப்‌ பிச்சனுக்‌ கொத்தலாற்‌ 

பிச்சி யாரெனும்‌ பேர்தரித்‌ தாடுூவீர்‌ 
வெண்ணி லாமுகிழ்க்‌ குங்குறு மூரலால்‌ 

வீணி லேயெம்‌ புரத்தெரி யிட்டநீர்‌ 
கண்ணி னாலுமிக்‌ காமனைக்‌ காய்ந்திடிற்‌ 

கடவு ணீரென்‌ றிறைஞ்சுதுங்‌ காணுமே. 
காணுங்‌ காணு நதிகளெல்‌ லாம்புனற்‌ 

கங்கை யேயங்‌ குளதெய்வம்‌ யாவையும்‌ 
தாணு வெங்க ளகிலேச ரேமற்றைத்‌ 

தலங்கள்‌ யாவுந்‌ தடமதிற்‌ காசியே 
பூணு மாசைமற்‌ றொன்றே யுடல்விடும்‌ 

போது நன்மணி கர்ணிகைப்‌ பூந்துறை 
பேணு மாறு பெறவேண்டூ மப்புறம்‌ 

பேயொ டாடினு மாடப்‌ பெறுதுமே. 
பெற்ற மூர்வதும்‌ வெண்டலை யோட்டினிற்‌ 

பிச்சை யேற்றுத்‌ திரிவதும்‌ பேய்களே 
சுற்ற மாகச்‌ சுடலையில்‌ வாழ்வதும்‌ 

தோலு டூப்பதுந்‌ தொண்டர்க்‌ கரிதன்றாற்‌ 
கற்றை வார்சடைக்‌ காசிப்‌ பதியுளீர்‌ 

கற்பந்‌ தோறுங்‌ கடைநா ளூலகெலாம்‌ 
செற்று மீளப்‌ படைக்கவும்‌ வேண்டுமே 

தேவ ரீர்பதஞ்‌ சிந்திப்ப தில்லையே. 


நேரிசை வெண்பா 


2 


14 


15 


16 


1-7 


18 


2 


இல்லாளே முப்பத்‌ திரண்டறமுஞ்‌ செய்திருப்பச்‌ 
செல்லார்‌ பொழிற்காசிச்‌ செல்வனார்‌ - மெல்லப்‌ 
பரக்கின்ற புண்ணீர்ப்‌ படூதலைகொண்‌் டையம்‌ 
இரக்கின்ற வாறென்சொல்‌ கேன்‌. 


கொச்சகக்‌ கலிப்பா 


சொல்லா வதுமறையே சொல்லுவது நல்லறமே 
இல்லா வதுமுத்திக்‌ கேதுவா மித்தலமே 
அல்லார்‌ குழலளவு மாகொன்‌ மனம்வயிரக்‌ 
கல்லா விருந்தவா காசிப்‌ பிரானார்க்கே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


பிரானென்‌ றவர்க்கொரு பெண்ணோடு 
மோடிப்‌ பெருங்கருணை 
தராநின்ற காசித்‌ தடம்பதி 
யார்வந்தென்‌ றன்னகத்தே 
இராநின்‌ றனரைம்‌ புலக்கள்வர்‌ 
கொள்ளையிட்‌ டேகுதற்கே 
வராநின்ற போதுள்ள மாதனங் 
காத்து வழங்குதற்கே. 


கொற்றியார்‌ 
அறுசாக்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


19 


20 


21 


26 


வழுத்துமவர்க்‌ கானந்த வாழ்வையருள்‌ வார்காசி வளமை யெல்லாம்‌ 
கொழுத்ததமி ழாற்பாடித்‌ துளசிமணி தரித்தாடூுங்‌ கொற்றி யாரே 
பழுத்ததவக்‌ கோலமுங்கைச்‌ சங்கமுமா ழியுங்கண்டு பணிந்தே மாகின்‌ 
முழுத்ததவத்‌ தால்யாமு மாலாயி னேங்கூடி முயங்கு வீரே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


முயலாம லேதவ முத்தித்‌ திருவை முயங்கநல்கும்‌ 

கயலார்‌ பெருந்தடங்‌ கண்ணிபங்‌ காரருட்‌ காசியிலே 
செயலாவ தொன்றிலை வாளா நெடுந்துயில்‌ செய்யுமுங்கள்‌ 
பயலாக வேபணி செய்வார்‌ புவனம்‌ படைப்பவரே. 


கட்டளைக்‌ கலிப்பா 


படுத்த பாயுட னேபிணி மூழ்கினும்‌ 

பல்வி முந்து நரைத்தற மூப்பினும்‌ 
அடுத்த திங்கிவர்க்‌ கேபெரு வாழ்வெனும்‌ 

அப்பெ ரும்பதி யெப்பதி யென்பிரேல்‌ 
விடுத்து விட்டிந்‌ திரதிரு வும்புவி 

வெண்கு டைக்கு விடூமர சாட்சியும்‌ 
கடுத்த தும்பு களத்தாரைத்‌ தேடுவார்‌ 

காத லித்து வருந்திருக்‌ காசியே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


திருக்கோலங்‌ கொண்டநற்‌ றேன்மொழி 
யாளெண்டிசையினுநின்‌ 
உருக்கோல மேகண்டு கண்டிலன்‌ 
போலு மொழுகுநறை 
மருக்கோல நீலக்‌ குழல்சே 
ரவிமுத்த வாணதொல்லை 
இருக்கோல மிட்டுண ராயெங்கு 
மாகி யிருப்பதுவே. 
இருகுங்‌ குமக்குன்றும்‌ பீர்பூப்பக்‌ 
காம வெரியினினின்‌ 
றுருகும்‌ பசும்பொன்னுக்‌ கோர்மாற்றுண்‌ 
டேலுறை யாய்தொடுத்துச்‌ 
செருகு நறுங்கொன்றை தேன்பிழிந்‌ 
தூற்றச்‌ சிறைச்சுரும்பர்‌ 
பருகும்‌ பொலஞ்சடை யாய்காசி 
வாழ்முக்கட்‌ பண்ணவனே. 


கலிநிலைத்துறை 


பண்ணேர்‌ வேதம்‌ பாடிய காசிப்‌ பதியாயிப்‌ 

பெண்ணே ரொருவ னெய்கணை யைந்தும்‌ பெய்தானால்‌ 
உண்ணேர்‌ நின்றா யின்னரு ளாலென்‌ னுயிரன்னாள்‌ 
கண்ணேர்‌ நிற்றற்‌ கொல்கி யொழிந்த கழுநீரே. 


கட்டளைக்கலித்துறை 


கழியுந்‌ தலைக்கலன்‌ பூண்டாடுங்‌ 
காசிக்‌ கடவுணுதல்‌ 

விழியு மிடக்கண்ணும்‌ வெண்ணெருப்‌ 
பேயவ்‌ வீழியிரண்டிற்‌ 

பொழியுங்‌ கனல்விழி காமனைக்‌ 
காம்ந்ததப்‌ போரிலுடைந்‌ 

தொழியும்‌ படைகளென்‌ றோவெமைக்‌ 
காயுமற்‌ றோர்விழியே. 


மடக்கு 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


விழைகுவ தன்பர கஞ்சுகமே வெங்கரி 
யின்னுரி கஞ்சுகமே 

தொழிலடி கட்குள மாலயமே தூமுனி 
வோருள மாலயமே 

அழகம ரும்பணி யென்பணியே யாட்கொள 
மேற்கொள்வ தென்பணியே 

மழகளி நீன்ற வளம்பதியே வாழ்வது 
காசி வளம்பதியே. 


மடக்கு 
கட்டளைக்‌ கலிப்பா 


20 


26 


27 


28 


29 


27 


வண்ண மேனி யரும்பு வனங்களே 
வாசம்‌ வாச மரும்பு வனங்களே 
நண்ணு மாலய மாதவ ரங்கமே 
ஞால மேழ்தரு மாதவ ரங்கமே 
தண்ணென்‌ மாலை தருமருக்‌ கொன்றையே 
தருவ தையர்‌ தருமருக்‌ கொன்றையே 
கண்ணி னிற்பர்‌ மனத்திருக்‌ கோயிலே 
காசி யேயவர்க்‌ கோர்திருக்‌ கோயிலே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


திருகுசினக்‌ கூற்றினெயிற்‌ றிடைக்கிடந்துங்‌ 
கடைநாளிற்‌ றிரையே ழொன்றாய்ப்‌ 
பெருகுமுமு நீத்தத்திற்‌ நிளைத்தாடப்‌ 
புணைதேடும்‌ பேதை நெஞ்சே 
உருகிலைநெக்‌ குடைந்திலைமொண்‌ டானந்த 
வனத்தேனை யோடி யோடிப்‌ 
பருகிலைகண்‌ ணரும்பிலைமெய்‌ பொடித்திலைமற்‌ 
றுனக்கென்ன பாவந்‌ தானே. 


ஊர்‌ 
நேரிசை வெண்பா 


பாவலரு நாவலரும்‌ பண்மலரக்‌ கண்மலரும்‌ 
காவலரு மேடவிழ்க்குங்‌ காசியே - தீவளரும்‌ 
கஞ்சக்‌ கரத்தான்‌ கலைமறைக்கு நாயகமாம்‌ 
அஞ்சக்‌ கரத்தா னகம்‌. 

அகமே யவிமுத்த மையரிவர்க்‌ காகம்‌ 
சகமேழு மீன்றெடுத்த தாயே - மிகமேவும்‌ 
எண்ணம்‌ பரமே யெமக்களித்தன்‌ முச்சுடரும்‌ 
கண்ணம்‌ பரமே கலை. 


அம்மானை 
தாழிசை 


கலைமதியின்‌ கீற்றணிந்த காசியகி லேசர்‌ 
சிலைமதனைக்‌ கண்ணழலாற்‌ செற்றனர்கா ணம்மானை 
சிலைமதனைக்‌ கண்ணழலாற்‌ செற்றனரே யாமாகின்‌ 
மலைமகட்குப்‌ பாகம்‌ வழங்குவதே னம்மானை 
வழங்காரே வப்பாலு மாலானா லம்மானை. 


கட்டளைக்‌ கலித்துறை 


அம்மனை தம்மனை யாத்திருக்‌ கோயி லவிமுத்தமா 
எம்மனை யாய்த்தந்தை யாயிருந்‌ தாரடிக்‌ கீழிறைஞ்சீர்‌ 
நம்மனை மக்களென்‌ றேக்கறுப்‌ பீருங்க ணாளுலந்தாற்‌ 


சொம்மனை வைத்தெப்‌ படிநடப்‌ பீர்யமன்‌ றூதரொடே. 


30 


31 


32 


33 


34 


22 


28 


கட்டளைக்‌ கலிப்பா 


தூது கொண்டுந்‌ தமைத்தோ ழமைகொண்ட 
தொண்டர்‌ தண்டமிழ்ச்‌ சொற்கொண்ட குண்டலக்‌ 
காது கொண்டெங்‌ கவிதைகொண்‌ டாட்கொண்ட 
காசி நாதர்‌ கருத்தே தறிகிலேம்‌ 
போது கொண்டொரு பச்சிலை கொண்டுதாம்‌ 
பூசை செய்திலர்‌ புண்டரி கப்பதம்‌ 
ஏது கொண்டு கொடுப்பர்‌ கொடுப்பரே 
லிருவ ருக்குமற்‌ றென்படூ நெஞ்சமே. 36 
சிந்து 
நேரிசை வெண்பா 


ஏடவிழ்பொற்‌ கொன்றையகி லேசரன்பர்க்‌ கேயிரும்பை 

ஆடகமாக்‌ கிக்கொடூுத்தோ மவ்வளவோ - நீடுதிறல்‌ 

காட்டுமிமை யோர்க்கிருப்புக்‌ கற்கனக மாக்கியண்ட 

ஓட்டினையும்‌ பொன்னாக்கி னோம்‌. 37 


நேரிசை யாசிரியப்பா 


பொன்னுருக்‌ கன்ன பூந்துணர்க்‌ கொன்றையும்‌ 

வெள்ளிமுளை யன்ன விரிநிலாக்‌ கொழுந்தும்‌ 

காந்தண்‌ மலர்ந்தன்ன பாந்தளி னிரையும்‌ 

திரைசுழித்‌ தெறியும்‌ பொருபுனற்‌ கங்கையில்‌ 

வெள்ளிதழ்க்‌ கமலம்‌ வள்ளவாய்‌ விரித்தென ....... (5) 

முழுநகை முகிழ்க்குங்‌ கழிமுடை வெண்டலை 

தோலடிச்‌ செங்காற்‌ பால்புரை வரிச்சிறைக்‌ 

கிஞ்சுக மலர்ந்த செஞ்சூட்‌ டெகினத்‌ 

துருவெடுத்‌ தகல்வான்‌ றுருவியுங்‌ காணாத்‌ 

தொன்மறைக்‌ கிழவநின்‌ சென்னிமற்‌ றியானே ....... (10) 

கண்டுகொண்‌ டனனிக்‌ கடவுண்மா முடியெனப்‌ 

பெருமகிழ்‌ சிறப்பக்‌ குரவையிட்‌ டார்த்து 

வெள்ளெயி றிலங்க விரைவிற்‌ சிரித்தெனப்‌ 

பெருவியப்‌ பிழைக்கு மெரிபுரை சடையோய்‌ 

ஆள்வழக்‌ கறுக்கும்‌ வாளமர்த்தடங்கண்‌ ட, (15) 
மின்னுழை மருங்குற்‌ சின்மொழி மகளிர்‌ 

ஒழுகொளி மிடற்றி னழகுகவர்ந்‌ துண்டெனக்‌ 

கயிறுகொண்‌ டார்க்குங்‌ காட்சித்‌ தென்ன 

மரகதங்‌ காய்த்துப்‌ பவளம்‌ பழுக்கும்‌ 

கமஞ்சூற்‌ கமுகின்‌ கழுத்திற யாத்து ட... (20) 
வீசொளிப்‌ பசும்பொ னூசலாட்‌ டயர்தரப்‌ 

பரமணிக்‌ கமுகின்‌ பசுங்கழுத்‌ துடைத்து 

திரைபட குருதித்‌ திரடெறித்‌ தென்ன 

முழுக்குலை முரிந்து பழுக்காய்‌ சிதறும்‌ 

மங்குல்கண்‌ படுக்கு மதுமலர்ப்‌ பொதும்பர்‌ ட... (25) 
கங்கைகூழ்‌ கிடந்த காசி வாணா 

ஐவளி பித்தெனு மவைதலை யெடுப்ப 

மெய்விட்‌ டைவருங்‌ கைவிடு மேல்வையில்‌ 


29 


மாமுத றடிந்த காமரு குழவியும்‌ 

பொழிமதங்‌ கரையு மழவிளங்களிறும்‌. ட... (30) 
மூண்டெழு மானம்‌ பூண்டழமுக்‌ கறுப்ப 

இடக்கையி னணைத்துநின்‌ மடித்தலத்‌ திருத்தி 

உலகமோ ரேழும்‌ பலமுரை பயந்தும்‌ 

முதிரா விளமுலை முற்றிழை மடந்தை 

ஒண்டொடத்‌ தடக்கையின்‌ வீசுநுண்டூுகிற்‌. ட... (35) 
றோகையிற்‌ பிறந்த நாகிளந்‌ தென்றல்‌ 

மோகமுந்‌ தளர்ச்சியுந்‌ தாகமுந்‌ தணிப்ப 

மறைமுதற்‌ பொருளி னிறைசுவை யமுதினை 

குஞ்சித வடிக்கீழ்க்‌ குடியுருத்துகவே. ட... (40) 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


குடியிருக்கும்‌ புன்குரம்பை குலைந்திடுநாட்‌ 
கொலைக்கூற்றங்‌ குமைத்த செம்பொன்‌ 
அடியிருக்கும்‌ பரந்தாமப்‌ புக்கில்புகுந்‌ 
தானந்த வமுத மாந்திக்‌ 
கடியிருக்கு நறைக்குழன்முத்‌ தித்திருவை 
முயங்கிடவுங்‌ கடவேன்‌ கொல்லோ 
துடியிருக்கு மிடையவளோ டவிமுத்தத்‌ 
திருந்தபரஞ்‌ சோதி யானே. 


களி 
பதினான்குசீர்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


சோதி யொன்றிலொரு பாதி சக்தியொரு 
பாதி யும்பரம சிவமெனத்‌ 
தொகுத்து வைத்தவவி முத்த நாயகர்‌ 
துணைப்ப தம்பரவு களியரேம்‌ 

ஓதி யோதி ளைப்பர்‌ வேத 
முணர்த்து தத்துவ முணர்கிலார்‌ 
உணரும்‌ வண்ணமனு பவத்தில்‌ வந்திடுமொ 
ருண்மை வாசக முணர்த்துகேம்‌ 

ஏதி னாலற மனைத்தி னும்பசு 
வினைப்ப டூத்தனல்‌ வளர்த்திடும்‌ 
யாக மேயதிக மென்ப தன்பர்த 
மிறைச்சி மிச்சிலதி லிச்சையார்‌ 

ஆதி யாரறிவ ரதுகி டக்கமது 
வருந்தி லப்பொழுதி லேபெறற்‌ 
கரிய தோர்பரம சுகம்வி ளைந்திடுவ 
ததும றுத்தவிர வில்லையே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


இல்வாழ்வை விட்டு கதிவேட்‌ 
டடைபவர்க்‌ கேழைபங்கன்‌ 

நால்வாழ்வை யேதருங்‌ காசிப்‌ 
பிரானறும்‌ பூங்கடுக்கை 

வல்வார்‌ முலைக்கொம்ப னாய்தந்தை 


38 


2 


40 


30 


தாண்மழு வாலெறிந்து 
கொல்வா ரொருவருக்‌ கல்லா 
தெவர்க்குங்‌ கொளற்கரிதே. 


ஆறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


கொள்ளையிடச்‌ சிலர்க்குமுத்திச்‌ சரக்கறையைத்‌ 
திறந்துகொடுத்‌ தனந்த கோடிப்‌ 

பிள்ளைகள்பெற்‌ றுடையபெரு மனைக்கிழத்திக்‌ 
கேகுடும்பம்‌ பேணு கென்னா 

உள்ளபடி யிருநாழி கொடுத்ததிலெண்‌ 
ணான்கறமு மோம்பு கென்றார்‌ 

அள்ளல்வள வயற்காசி யாண்டகையார்‌ 
பெருந்தகைமை யழகி தாமே. 


ஒழ்‌, ரி 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


அழகு துயில்குங்‌ குமக்கொங்கை 

யணங்கே யெங்க எருட்காசிக்‌ 
குழகர்‌ மகற்கு மகட்கொடுத்த 

குடியிற்‌ பிறந்த குறமகள்யான்‌ 
ஒழுகு தொடிக்கைக்‌ குறியுமுகக்‌ 

குறியுந்‌ தருமொள்‌ வளைக்குறியும்‌ 


புழுகு முழுகு முலைகுறியு 
முடையா ரவர்பொற்‌ புயந்தானே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


புயல்வண்ணக்‌ கண்ணற்‌ கொளித்தவக்‌ 
கள்வன்‌ புணர்ப்பையெண்ணாள்‌ 
கயல்வண்ணக்‌ கண்ணிதன்‌ கண்ணினுட்‌ 
புக்கது கண்டிருந்தும்‌ 
செயல்வண்ணங்‌ கண்டிலள்‌ வாளாப்‌ 
புறத்தெங்குந்‌ தேடுகின்றாள்‌ 
வயல்வண்ணப்‌ பண்ணை யவிழுத்தத்‌ 
தானை மனத்துள்வைத்தே. 


மறம்‌ 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


வையமுழு தொருங்கீன்ற விடப்பாக 
ரானந்த வனத்தில்‌ வாழும்‌ 
வெய்யதறு கண்மறவர்‌ குலக்கொடியை 
வேட்டரசன்‌ விடுத்த தூதா 
கையிலவன்‌ றிருமுகமோ காட்டிருகண்‌ 
டொட்டுமுட்டைக்‌ கதையிற்‌ றாக்கிச்‌ 
செய்யகொடி றுடைத்தகல்வாய்‌ கிழித்தரிவோ 
நாசியொடூ செவியுந்‌ தானே. 


41 


42 


43 


44 


45 


31 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


தாக்கு படைவேள்‌ கணைமழைக்குத்‌ 

தரியா திருகண்‌ மழையருவி 
தேக்கு மிவட்கா னந்தவனத்‌ 

திருந்தா ரூள்ளந்‌ திருந்தார்கொல்‌ 
காக்க வரிய விளவாடைக்‌ 

காற்றுக்‌ குடைந்து கரந்துவச்சை 
மாக்க ளெனவே முடவலவன்‌ 

வளைவா யடைக்கு மழைநாளே. 


கட்டளைக்கலித்துறை 


மழைவளைக்‌ கும்பொழிற்‌ காசிப்‌ 
பிரான்வெற்பில்‌ வண்டறைபூந்‌ 
தழைவளைக்‌ கைக்கொடுத்‌ தேன்கண்ணி 
லொற்றித்‌ தளரிடைதன்‌ 
இழைவளைக்‌ குங்கொங்கை யூடணைத்‌ 
தாளித்‌ தழையினுள்ளே 
கழைவளைக்‌ குஞ்சிலை வேளனை 
யாயிதைக்‌ கண்டுகொள்ளே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


கண்ணிருக்குந்‌ திருநுதலுங்‌ கனலிருக்குந்‌ 
திருக்கரமுங்‌ கலந்தோர்‌ பேதைப்‌ 
பெண்ணிருக்கு மிடப்பாலும்‌ பிறையிருக்கு 
மவுலியுமாய்ப்‌ பிரிக்க லாகா 
எண்ணிருக்குங்‌ கணத்தொடுமா னந்தவனத்‌ 
திருப்பாரை யெங்கே காண்பார்‌ 
பண்ணிருக்கு மறைகளுமெண்‌ கண்ணனுங்கண்‌ 
ணனுமமரர்‌ பலருந்‌ தானே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


பல்லாண்டு தம்மைப்‌ படைத்தவத்‌ 
தேவரைப்‌ பார்த்துப்பைம்பொன்‌ 
வில்லாண்ட தோள்கொட்டி யெந்தையர்‌ 
கோல விடம்பழுத்த 
அல்லாண்ட கண்டத்தெம்‌ மாதிப்‌ 
பிரானவி முத்தத்திலே 
சில்லாண்‌ டிருந்து சிவமாய்ச்‌ 
செலுஞ்சிறு செந்துக்களே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடெ ஆசிரியவிருத்தம்‌ 


செந்தே னொழுகும்‌ பொழிற்காசி 
சிறுநுண்‌ ணுசுப்பிற்‌ பெருந்தடங்கட்‌ 
பைந்தே னொழுகு மிடப்பாகர்‌ 


46 


47 


48 


49 


32 


படைவீ டென்ப துணராய்கொல்‌ 
வந்தேன்‌ வளைந்தா யெமைப்பாவி 

மதனா வினையே விளைந்தபோர்‌ 
உய்ந்தே குவதிங்‌ கரிதனற்க 

ணுடையார்‌ மழுவாட்‌ படையாரே. 


மதங்கியார்‌ 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


படலைநறுங்‌ கடுக்கைமுடிப்‌ பரஞ்சுடரா 
ரிசைபாடிப்‌ பசுந்தேன்‌ பில்கி 

மடலவிழ்பூம்‌ பொழிற்காசி மணிமறுகில்‌ 
விளையாடு மதங்கி யாரே 

உடலுமெமக்‌ குயிருமொன்றே யோடரிக்கண்‌ 
வாளிரண்டு மொழிய வென்னே 

தொடலைவளைத்‌ தடக்கையின்வா ளிரண்டெடுத்து 
வீசிடநீர்‌ தொடங்கு மாறே. 


ஊசல்‌ 
கலித்தாழிசை 


தொடங்காமே பணிமலருந்‌ தூவாமே நல்கும்‌ 
கடங்கால்‌ களிற்றுரியார்‌ காசிவளம்‌ பாடி 
விடங்கான்‌ றகன்றுகுழை மேற்போய்க்‌ குடங்கைக்‌ 
கடங்காத வுண்கணீ ராடுகபொன்‌ னூசல்‌ 
அம்பொன்மலர்க்‌ கொம்பன்னீ ராடுகபொன்‌ னூசல்‌. 


நேரிசை வெண்பா 


பொன்னந்தா தென்னமலர்ப்‌ பூந்துறையிற்‌ புண்டரிகத்‌ 
தன்னந்தா தாடு மவிழுத்தர்‌ - இன்னமிர்தா 

முன்னங்‌ கடுக்கை முகந்துண்டார்‌ நல்காரே 

இன்னங்‌ கடுக்கை யிவட்கு. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


குன்றிரண்டு சுமந்தொசியுங்‌ கொடியன்னீ 
ரவிமுத்தங்‌ குடிகொண்‌ டாகம்‌ 
ஒன்றிரண்டு வடிவானார்‌ திரள்புயத்து 
மார்பகத்து முமிழ்தேன்‌ பில்கி 
மின்றிரண்ட தெனப்புரளும்‌ பொலங்கடூக்கைத்‌ 
தாமத்தின்‌ விரைத்தா தாடிப்‌ 
பொன்றிரண்ட தெனவிருக்கும்‌ பொறிவண்டு 
செய்தவமென்‌ புகலு வீரே. 


கொச்சகக்‌ கலிப்பா 


புகுமே மதிக்கொழுந்தும்‌ புன்மாலைப்‌ போதும்‌ 
நகுமே கிளையு நகைத்தா னமக்கென்னே 
உகுமே யுயிர்காசி யுத்தமரைக்‌ காணத்‌ 


33 


50 


51 


22 


53 


54 


தகுமேயப்‌ போதிதழித்‌ தாரும்‌ பெறலாமே. 2௮ 
ஆமோ வவிழுத்தத்‌ தையரே பெண்பழிவீண்‌ 

போமோ வயிரவர்தஞ்‌ சாதனமும்‌ பொய்யாமோ 

தேமோது கொன்றைச்‌ செழுந்தாம நல்காநீர்‌ 

தாமோ தருவீ ருமதுபரந்‌ தாமமே. 56 


கலிநிலைத்துறை 


பரந்தா மத்தைப்‌ பல்லுயிர்‌ கட்கும்‌ பாலிப்பார்‌ 

வரந்தா மத்தைப்‌ பின்றரு வதைமுன்‌ வழங்காரேற்‌ 

புரந்தா மத்தைப்‌ பொருதரு காசிப்‌ புரமானார்க்‌ 

கிரந்தா மத்தை யெனப்புக்‌ லீரேந்‌ திழையீரே. ர 


பாணாற்றுப்படை 
நேரிசை யாசிரியப்பா 


இழுமென்‌ மழலை யின்னமு துறைப்பப்‌ 

பிழிதே னொழுக்கி னொழுகுமின்‌ னரம்பின்‌ 

வள்ளுகிர்‌ வடிம்பின்‌ வரன்முறை வருடித்‌ 

தெள்விளி யெடுக்குஞ்‌ சீறியாழ்ப்‌ பாண 

வாழிய கேண்மதி மாற்றமொன்றியானும்‌ ட... (5) 
ஏழிசைப்‌ பாணன்மற்‌ றிறைமக னலனே 

பலவுடன்‌ பழிச்சுவ தொழிகமற்‌ றம்ம 

சிலபகல்‌ யானுநின்‌ னிலைமைய னாகி 

நலம்பா டறியா விலம்பா டலைப்ப 

நீர்வாய்ச்‌ சிதலையு நூல்வாய்ச்‌ சிலம்பும்‌ | ....... (10) 
சிலவிட மேய்ந்த சிறுபுன்‌ குரம்பையில்‌ 

மசகமு முலங்கும்‌ வாய்ப்படைக்‌ குடவனும்‌ 

பசையில்‌ யாக்கைத்‌ தசைகறித்‌ துண்ண 

அரும்பசிக்‌ குண்ங்கியும்‌ பெரும்பிணிக்‌ குடைந்தும்‌ 

சாம்பல்கண்‌ டறியா தாம்பி பூத்த (15) 
எலிதுயி லடுப்பிற்‌ றலைமடுத்‌ தொதுங்கிச்‌ 

சிறுசிறா ரலறப்‌ பெருமனைக்‌ கிழத்தி 

குடங்கையிற்‌ றாங்கிய கொடிற்றினள்‌ குடங்கைக்‌ 

கடங்கா வுண்க ணாறலைத்‌ தொழுக 

அழுகுரற்‌ செவிசுட விழுமநோய்மிக்குக்‌ ட ப. (20) 
களைகண்‌ காணா தலமரு மேல்வையிற்‌ 

கடவு ணல்லூழ்‌ பிடர்பிடித்‌ துந்தக்‌ 

குரைபுனற்‌ கங்கைக்‌ கரைவழிச்‌ சென்றாங்குத்‌ 

தேம்பழுத்‌ தழிந்த பூம்பொழிற்‌ படப்பையிற்‌ 

கடவுட்‌ கற்பகக்‌ கொடிபடர்ந்தேறி ட ப.. (25) 
வான்றொடு கமுகின்‌ மடற்றலை விரிந்து 

நான்றன திசைதொறு நறுநிழற்‌ கதலித்‌ 

தேங்கனி பழுத்த பூங்குலை வளைப்ப 

அம்மலர்க்‌ கொடியிற்‌ செம்முக மந்தி 

முடவுப்‌ பலவின்‌ முட்புறக்‌ கனியைப்‌ ப... (30) 
புன்றலைச்‌ சுமந்து சென்றிடூங்‌ காட்சி 

குடமிசைக்‌ கொண்டொரு கூன்மிடை கிழவன்‌ 

நெடுநிலைக்‌ கம்பத்தின்‌ வடமிசை நடந்தென 

இறும்பூது பயக்கு நறும்பணை மருதக்‌ 


34 


கன்னிமதி லுடுத்த காசிமா நகரம்‌ 
பெருவளஞ்‌ சுரக்க வரசுவீற்‌ றிருக்கும்‌ 
மழுவல னுயர்த்த வழனிறக்‌ கடவுள்‌ 
பொன்னடி வணங்கி யின்னிசை பாடலும்‌ 
அந்நிலைக்‌ கண்ணே யகல்விசும்‌ பொரீ இச்‌ 
சுரபியுந்‌ தருவும்‌ பெருவளஞ்‌ சுரப்ப 
இருமையும்‌ பெற்றனன்‌ யானே நீயுமத்‌ 
திருநகர்‌ வளமை பாடி யிருநிலத்‌ 
திருநிதிக்‌ கிழவனேக்‌ கறுப்பத்‌ 
திருவொடும்‌ பொலிக பெருமகிழ்‌ சிறந்தே. 


வண்டுவிடு தூது 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 
சிறைவிரிக்கு மதுகரங்கா டேம்பிழிபூம்‌ 
பொழிற்காசித்‌ திருநா டாளும்‌ 
மறைவிரிக்குஞ்‌ சிலம்படியார்‌ திரள்புயத்துப்‌ 
புரளுநறு மலர்ப்பூங்‌ கொன்றை 
நறைவிரிக்கு மிதழ்க்கரத்தா லூட்டுமது 
விருந்துண்டு நயந்து மற்றென்‌ 
குறைவிரித்தோ ரிருவரிசை கூட்டுண்ணுந்‌ 
திருச்செவிக்கே கூறு வீரே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


கூற்றடிக்‌ கஞ்சிக்‌ குலையுநெஞ்‌ சேயஞ்சல்‌ கோச்செழியன்‌ 
மாற்றடிக்‌ கஞ்சு மிடப்பா கனைமள்ளர்‌ கொன்றகருஞ்‌ 
சேற்றடிக்‌ கஞ்ச மலர்வயற்‌ காசிச்‌ சிவக்கொழுந்தைப்‌ 
போற்றடிக்‌ கஞ்சலி செய்பற்று வேறு புகலில்லையே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


இலைமுகங்‌ குழைத்த பைம்பூ 
ணேந்திள முலையோ டாடும்‌ 
மலைமுகங்‌ குழைத்த காசி 
வரதர்கண்‌ டிலர்கொன்‌ மாரன்‌ 
சிலைமுகக்‌ கணைக்கெம்‌ மாவி 
செகுத்துண வருத்தத்‌ திங்கட்‌ 
கலைமுகம்‌ போழ்ந்த காயங்‌ 
களங்கமாய்‌ விளங்கு மாறே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


விளங்கனி யொன்றெறி வெள்விடை 
யோடும்‌ விழிக்கணுழைந்‌ 
துளங்கனி யப்புகுந்‌ தாய்விர 
கானலத்‌ துற்றதென்னாம்‌ 
வளங்கனி பண்ணை வயல்சூ 
ழவிமுத்த வாணநறுங்‌ 
களங்கனி யென்றுமை கைக்கிளி 


58 


2 


60 


01 


35 


பார்க்குங்‌ கறைக்கண்டனே. 
ஆசிரியவிருத்தம்‌ 


கண்ட மட்டு மிருண்டு பாதி 
பசந்து பாதி சிவந்துளார்‌ 
காசி நாதர்‌ கரத்து வைத்த 
கபால மொன்றல தில்லையால்‌ 
உண்டு கோடியின்‌ மேலு மையர்‌ 
பதம்பெ றக்கட வாரவர்க்‌ 


கொவ்வொ ருத்தர்‌ கரத்தி லொவ்வொர்‌ 


கபாலம்‌ வேண்டு மதற்கெலாம்‌ 
பண்டி ருந்த விரிஞ்சன்‌ மார்தலை 
மாலை யுஞ்செல வாய்விடிற்‌ 
பார மென்றலை மேல்வ ருங்கொ 
லெனுங்க வற்சியி னாற்பசுங்‌ 
கொண்டல்‌ வண்ணர்துயில்‌ கொள்ள வுந்துயி 
லார்பி தாமக னாரெனுங்‌ 
கொள்கை கண்டும்‌ விழைந்த வாவவர்‌ 
பதஞ்ச மீரகு மாரனே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


கும்ப மிரண்டு சுமந்தொசியுங்‌ கொடிநுண்‌ 
மருங்கு லிறுமுறுமென்‌ 

றம்பொற்‌ பசுங்கொம்‌ பன்னாளை யாகத்‌ 
தணைத்த வகிலேசர்‌ 

செம்பொ னிதழித்‌ தெரியலையே சிந்தித்‌ 
திருப்பத்‌ திரண்முலையும்‌ 

பைம்பொ னுருவும்‌ பீர்பூத்த பவளச்‌ 
செவ்வாய்ப்‌ பசுங்கிளிக்கே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


கிள்ளைக்‌ கமிர்த மொழிசாற்‌ 
றிடூங்கிஞ்‌ சுகவிதழ்ப்பெண்‌ 
பிள்ளைக்‌ கிடந்தந்த காசிப்‌ 
பிரான்பிறை யோடுமுடிக்‌ 
கொள்ளைச்‌ சிறைவண்டுூ கூட்டூணுங்‌ 
கொன்றையுங்‌ கூடவைத்தார்‌ 
வள்ளக்‌ கலச்‌ முலைக்கங்கை 
யாளுயிர்‌ வாழ்வதற்க்கே. 


கலிவிருத்தம்‌ 


வாட்ட டங்கண்‌ மழைப்புனன்‌ மூழ்கியே 
சேட்டி எங்கொங்கை செய்தவ மோர்கிலார்‌ 
தோட்டி னங்கொன்றை சூடிப்பொ னம்பலத்‌ 
தாட்டூ வந்த வவிமுத்த வாணரே. 


62 


63 


64 


65 


66 


36 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிடியவிருத்தம்‌ 


நரைமு திர்ந்தன கண்கள்‌ பஞ்‌ சார்ந்தன 
நமன்றமர்‌ வழிக்கொண்டார்‌ 

திரைமு திர்ந்துட றிரங்கின திரங்கலை 
செயலிது மடநெஞ்சே 

உரைமு திர்ந்தவர்‌ குழாத்தொடு மடைதியா 
லொழுகொளி முடிக்கங்கைக்‌ 

கரைமு திர்ந்திடாக்‌ கலைமதி முடித்தவர்‌ 
காசிநன்‌ னகர்தானே. 


வஞ்சித்துறை 


நகர மாய்மறைச்‌, சிகர மானதால்‌ 
மகர மாயினான்‌, நிகரில்‌ காசியே. 


கட்டளைக்கலித்துறை 


இல்லொன்‌ றெனவே னிதயம்புக்‌ 
காய்மத னெய்கணைகள்‌ 
வல்லொன்று பூண்முலை மார்பகம்‌ 
போழ்வன மற்றென்செய்கேன்‌ 
அல்லொன்று கூந்த லணங்கர 
சோடுமொ ராடகப்பொன்‌ 
வில்லொன்று கொண்டவி முத்தத்தி 
லேநின்ற விண்ணவனே. 


கைக்கிளை 
மருட்பா 


விண்ணமிர்து நஞ்சாம்‌ விடமு மமிர்தமாம்‌ 
உண்ணமிர்த நஞ்சோ டூதவலாற்‌ - றண்ணென்‌ 
கடலொடு பிறந்தன போலுந்‌ தடமலர்க்‌ 
கடிநகர்‌ காசியுண்‌ மேவும்‌ 

மடலவிழ்‌ கோதை மதர்நெடுங்‌ கண்ணே. 


வஞ்சிவிருத்தம்‌ 


கண்ணொ டாவி கருத்துமாய்‌ 
உண்ணி றைந்ததொ ரொண்பொருள்‌ 
அண்ணு மாநக ரானதால்‌ 

அண்ண லாரவி முத்தமே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


முத்தாடி மடித்தலத்தோ ரிளஞ்சேயை 
யுலகீன்ற முதல்வி யோடும்‌ 

வைத்தாடு வீர்பொதுவி னின்றாடு 
முமக்கிந்த வார மென்னே 


67 


68 


69 


70 


71 


37 


கொத்தாடு சடையொடுமா னந்தவனத்‌ 
தேகுறுந்தா ணெடும்பூ தத்தோ 

டொத்தாடூ வீரடிகட்‌ கெல்லோமும்‌ 
பிள்ளைகளென்‌ றுணர்ந்தி டீரே. 


சம்பிரதம்‌ 
ஆசிரிய விருத்தம்‌ 


உண்டகில கோடியு முமிழ்ந்திடுவன்‌ 
முகிலேழு மொக்கப்‌ பிழிந்துகடலே 
முடன்வாய்‌ மடுத்திடுவன்‌ வடமேரு 
மூலத்‌ தொடும்பிடூங்‌ கிச்சுழற்றி 
அண்டபகி ரண்டமு மடித்துடைப்‌ 
பன்புவன மவையேழு பிலமேழுமாய்‌ 
அடைவடை வடுக்கிய வடுக்கைக்‌ 
குலைப்பனிவை யத்தனையும்‌ வித்தையலவால்‌ 
கொண்டன்மணி வண்ணனு முண்டகக்‌ 
கண்ணனும்‌ குஞ்சிதச்‌ செஞ்சரணமும்‌ 
குடிலகோ டீரமுந்‌ தேடியத 
லமுமண்ட கோளமுந்‌ துருவியோடப்‌ 
பண்டைமறை யோலமிட வெளியினட 
மாடும்‌ பரஞ்சுடர்‌ பொலிந்தகாசிப்‌ 
பதியிலடை யாமலிப்‌ பல்லுயிர்த்‌ 
தொகுதியும்‌ பரமபத மடைவிப்பனே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


விரைகுழைக்கு மழைமுகில்காள்‌ விண்டலர்தண்‌ 
டூழாய்ப்படலை விடலை யென்ன 

அரைகுழைக்கும்‌ பொழிற்காசி யணிநகருக்‌ 
கேகுதிரே லறன்மென்‌ கூந்தல்‌ 

வரைகுமைக்கு முலைகுழைப்பக்‌ குழைதிரடோ 
ளழகுமுடி வணங்கி யென்னக்‌ 

கரைகுழைக்கு மலைகுழைத்த கண்ணுதற்கென்‌ 
பேதைதிறங்‌ கழறு வீரே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


கழைக்கரும்‌ பைக்குழைத்‌ தான்மத 
வேளக்‌ கணத்திலம்பொற் 
குழைக்கரும்‌ புங்குழைந்‌ திட்டதந்‌ 
தோகுளிர்‌ தூங்குதுளி 
மழைக்கரும்‌ பும்பொழிற்‌ காசிப்‌ 
பிரான்மலை யாண்முலைபோழ்‌ 
முழைக்கரும்‌ புற்றர வாடநின்‌ 
றாடிய முக்கணனே. 
கண்ணஞ்‌ சனத்தைக்‌ கரைத்தோடூ 
நீர்கடல்‌ செயநின்றாள்‌ 
உண்ணனஞ்‌ சனத்துக்கு மஞ்சவைத்‌ 
தாரும்ப ரோட்டெடுப்பப்‌ 


த்‌ 


13 


74 


75 


38 


பண்ணஞ்ச நச்சமிர்‌ தாக்கொண்ட 
காசிப்‌ பரமர்ப்பச்சைப்‌ 

பெண்ணக்ச நச்சர வார்த்துநின்‌ 
றாடுமப்‌ பிஞ்ஞகரே. 


கட்டளைக்‌ கலிப்பா 


கருகு கங்குற்‌ கரும்பக டூர்ந்துவெண்‌ 

கலைம திக்கொலைக்‌ கூற்றங்‌ கவர்ந்துயிர்‌ 
பருகு தற்குக்‌ கரத்தால்‌ விரிநிலாப்‌ 

பாசம்‌ வீசி வளைத்ததிங்‌ கென்செய்வேன்‌ 
முருகு நாறு குழற்பொலங்‌ கொம்பனீர்‌ 

முத்தர்‌ வாழவி மூத்தமு நெக்குடைந்‌ 
துருகு பத்தர்தஞ்‌ சித்தமுங்‌ கோயிலா 

வுடைய தாதற்‌ குரைத்திடு வீர்களே. 


ஊர்‌ 
அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


உரைத்த நான்மறைச்‌ சிரத்துமைந்‌ தவித்தவ 
ருளத்தும்வண்‌ டொருகோடி 

நிரைத்த பூங்குழனிரைவளை யவளொடூ 
நின்றவ ர௬ுறைகோயில்‌ 

குரைத்த தெண்டிரைக்‌ கங்கைமங்‌ கையர்துணைக்‌ 
கொங்கைமான்‌ மதச்சேற்றைக்‌ 

கரைத்தி ருங்கடல்‌ கருங்கட லாச்செயுங்‌ 
காசிமா நகர்தானே. 


கட்டளைக்‌ கலிப்பா 


மான மொன்று நிறையொன்று நாணொன்று 
மதிய மொன்று குயிலொன்று தீங்குழற்‌ 
கான மொன்று கவர்ந்துணு மாமதன்‌ 
கணைக்கி லக்கென்‌ னுயிரொன்று மேகொலாம்‌ 
வான மொன்று வடிவண்ட கோளமே 
மவுலி பாதல மேழ்தாண்‌ மலையெட்டும்‌ 
நான மொன்று புயழுச்‌ சுடருமே 
நயன மாப்பொலி யும்மகி லேசனே. 


நேரிசை வெண்பா 


அகிலாண்ட மாயகண்ட மானவகி லேசா 
முகிலாண்ட சோலையவி முத்தா - நகிலாண்ட 
சின்னவிடைப்‌ பாகா திருநயனஞ்‌ செங்கமலம்‌ 
அன்னவிடைப்‌ பாகா வருள்‌. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


அருகுமதன்‌ குழைத்தகழை தெறித்தமுத்தே 
றுண்டெழுவண்‌ டரற்று மோசை 


76 


wd 


78 


ம்‌ 


60 


39 


பெருகுசிறு நாணொலியென்‌ றறிவழிந்து 
பேதுறுமிப்‌ பேதைக்‌ கென்னாம்‌ 

உருகுபசும்‌ பொன்னசும்பு தசும்புவிசும்‌ 
பிரவியென வுடைந்து கஞ்சம்‌ 

முருகுயிர்க்கும்‌ பொலங்குடுமி விமானத்திற்‌ 
பொலிந்தவவி முத்த னாரே. 


கட்டளைக்கலித்துறை 


முத்திக்கு வேட்டவர்‌ மோட்டுடற்‌ பார முடைத்தலையோ 
டத்திக்குஞ்‌ சாம்பற்கு மோம்பின ராலிவை யன்றியப்பாற்‌ 
சித்திப்‌ பதுமற்‌ றிலைபோலுங்‌ காசிச்‌ சிவபெருமான்‌ 
பத்திக்குக்‌ கேவல மேபல மாகப்‌ பலித்ததுவே. 


கலிநிலைத்துறை 


பல்வே றுருவாய்‌ நின்றருள்‌ காசிப்‌ பதியுள்ளீர்‌ 
வில்வே றில்லை பூவல தம்பும்‌ வேறில்லை 

அல்வே றல்லாப்‌ பல்குழ லாரை யலைக்கின்றான்‌ 
சொல்வே றென்னே பாரு மனங்கன்‌ றொழிறானே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


தானென்‌ றவர்மு னொளித்தோடித்‌ 
தன்னை யிழந்தவர்முன்‌ 
யானென்று சென்றிடுங்‌ காசிப்‌ 
பிரானுடம்‌ பென்பதென்போ 
டூனென்று விட்டொழிந்‌ தார்களிப்‌ 
பாருவட்‌ டாதவின்பத்‌ 
தேனென்‌ றடைந்தவர்க்‌ குண்ணக்‌ 
கிடைப்பது தீவிடமே. 


கட்டளைக்‌ கலிப்பா 


தீவி டங்கொடுத்‌ தேயமு துண்டவத்‌ 
தேவ ருக்கொளித்‌ துத்திரி கின்றநீர்‌ 
பாவி டூம்மலர்ப்‌ பஞ்சணை மேலிவள்‌ 
பவள வாயமிர்‌ துண்டாற்‌ பழுதுண்டோ 
நாவி டங்கொண்‌ டொருவன்‌ முகங்களோர்‌ 
நான்கி னுந்நடிக்‌ குந்துர கத்தைவிட்‌ 
டாவி டங்கொண்‌ டருட்காசி வீதிக்கே 
யாடல்‌ செய்திடு மானந்தக்‌ கூத்தரே. 


நேரிசை வெண்பா 


ஆனந்த வல்லியுட னானந்தக்‌ கானகத்தே 
ஆனந்தக்‌ கூத்தா டருட்கடலை - ஆனந்தம்‌ 
கொள்ளத்‌ திளைத்தாடுங்‌ கூடாதே லிப்பிறவி 
வெள்ளத்‌ திளைத்தாடூ வீர்‌. 


61 


62 


63 


64 


65 


66 


40 


கலிவிருத்தம்‌ 


வீர மென்பது வின்மதற்‌ கேகுணம்‌ 

கோர மென்பது கொண்டிருந்‌ தாவதென்‌ 
ஈர மென்ப திலையிவர்க்‌ கென்றதால்‌ 
வார மென்பதி வாழவி முத்தரே. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


முத்து நிரைத்த குறுநகையீர்‌ முளரிக்‌ 
கணையான்‌ கணைகடிகைப்‌ 

பத்து நிரைத்தா னினித்தொடுக்கிற்‌ பாவைக்‌ 
கொருதிக்‌ கிலைபோலும்‌ 

ஒத்து நிரைத்த வுடநிறையோ டொன்றோ 
பலவோ வெனவரும்பூங்‌ 

கொத்து நிரைத்த பொழிற்காசிக்‌ குழகற்‌ 
கொருவர்‌ கூறீரே. 


கட்டளைக்‌ கலித்துறை 


கூற்றடிக்‌ கஞ்சி முறையோ 
வெனக்குல நான்மறையும்‌ 
போற்றடிக்‌ கஞ்சம்‌ புகலடைந் 
தேமுனைப்‌ போலவைத்தாற்‌ 
சேற்றடிக்‌ கஞ்ச வயற்காசி 
நாத செருப்படிக்கும்‌ 
மாற்றடிக்‌ குந்தொண்டர்‌ வில்லடிக்‌ 
கும்புகன்‌ மற்றில்லையே. 


கட்டளைக்‌ கலிப்பா 


இல்லை யென்ப திலையோர்‌ மருங்கிலே 
யெவ்வ றங்களு முண்டோர்‌ மருங்கிலே 
கொல்லு கின்ற தெழுதருங்‌ கூற்றமே 
கூறு மாற்ற மெழுதருங்‌ கூற்றமே 
வில்லு மேற்றிடு நாணும்பொன்‌ னாகமே 


விடுக ணைக்குண்டு நாணும்பொன்‌ னாகமே 


மல்லன்‌ மார்பின்‌ மணிமுத்த மென்பதே 
வாச மையர்க்‌ கவிமுத்த மென்பதே. 


கலிவிருத்தம்‌ 

என்ப ணிக்கும்‌ பணியென்‌ றிரந்தபோ 
தென்ப ணிக்கும்‌ பணிதிக்கு மேக்கென்றார்‌ 
என்ப ணிக்கும்‌ பணியா விருந்ததோர்‌ 


என்ப ணிக்குமுன்‌ பாமகி லேசர்க்கே. 


நேரிசை வெண்பா 


67 


66 


69 


90 


91 


41 


கேயூர மூரக்‌ கிளர்தோ எகிலேசர்‌ 

மாயூர மூருமொரு மைந்தற்குத்‌ - தீயூரும்‌ 
அவ்வேலை யீந்தா ரடித்தொழும்பு செய்தொழுகும்‌ 
இவ்வேலை யீந்தா ரெமக்கு. 


அறுசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


குருகை விடூத்தா ளெனக்குருகே 

கூறாய்‌ சுகத்தை விடுத்தாளென்‌ 
றருகு வளருஞ்‌ சுகமேசென்‌ 

றறையாய்‌ நிறைநீர்‌ தெரிந்துபால்‌ 
பருகு மனமே யனம்விடுத்த 

படிசென்று றுரையாய்‌ படிவருளத்‌ 
துருகு பசும்பொன்‌ மதிற்காசி 

யுடையார்‌ வரித்தோ லுடையார்க்கே. 
உடூத்த கலையு மேகலையு 

மொழுகும்‌ பணியும்‌ விரும்பணியும்‌ 
தொடுத்த வளையுங்‌ கைவளையுந்‌ 

துறந்தா ளாவி துறந்தாலும்‌ 
அடுத்த துமது பரந்தாம 

மதனா லிதழிப்‌ பரந்தாமம்‌ 
விடுத்து விடுவா எலளெனப்போய்‌ 

விளம்பீர்‌ காசி வேதியர்க்கே. 


நேரிசை வெண்பா 


வேதத்‌ துரகர்‌ விரக ரகிலேசர்‌ 

பாதத்‌ துரகப்‌ பரிபுரத்தார்‌ - நாதரிவர்‌ 

சேவடிக்கண்‌ டாரே திறம்பிழைத்துத்‌ தென்புலத்தார்‌ 
கோவடிக்கண்‌ டாரே குலைந்து. 


கட்டளைக்‌ கலித்துறை 


குலைவளைக்‌ கும்பமுக்‌ காய்முழுத்‌ 
தாறு கொழுங்கமுகின்‌ 
தலைவளைக்‌ கும்பொழிற்‌ காசிப்‌ 
பிரான்றடங்‌ கோட்டுப்பைம்பொன்‌ 
மலைவளைக்‌ கும்புயத்‌ தாண்மையென்‌ 
னாந்தெவ்‌ வளைந்துகழைச்‌ 
சிலைவளைத்‌ துத்தன்‌ படைவீ 
டமர்க்களஞ்‌ செய்திடினே. 


ஆசிரியவிருத்தம்‌ 


இடம ருங்கினின்‌ மருங்கி லாதவவள்‌ 
குடியி ருக்கவு முடியில்வே 
நிவளொ ருத்தியை மிருத்தி வைத்துமதி 
மோக மோகினியி னுருவமாய்‌ 
நடமி டூங்கிவடன்‌ மேலும்‌ வைத்துள 
நயந்தொர்‌ பிள்ளை பயந்தநீர்‌ 


92 


93 


94 


95 


96 


42 


நங்கு லத்திருவை மருவி னின்றுபிறர்‌ 
நாவ ளைக்கவிட மாகுமோ 
குடமு டைந்ததெ னவானி னங்கண்மடி 
மடைதி றந்துபொழி பாலொடும்‌ 
கொழும்‌ டற்பொதி யவிழ்ந்து கைதைசொரி 
சோறு மிட்டணி திரைக்கையாற்‌ 
கடல்‌ வயிற்றினை நிரப்பு கின்றசுர 
கங்கை குண்டகழி யாநெடூங்‌ 
ககன நீள்குடுமி மதில்க ளேழுடைய 
காசி மேவுமகி லேசரே. 


மடக்கு 
பன்னிருசீர்க்‌ கழிநெடிலடி ஆசிரியவிருத்தம்‌ 


சரியோ டொழுகுங்‌ கரவளையே சரக்கோ டொழுகுங்‌ கரவளையே 
தையற்‌ கனமே தீவிடமே தவழுங்‌ கனமே தீவிடமே 
சொரிவ தடங்காக்‌ கண்ணீரே துளிக்குந்‌ தடங்காக்‌ கண்ணீரே 
துயரே வதித னந்தினமே சூரற்‌ கழுத்தி னந்தினமே 
கருகிப்‌ புலர்ந்த நாவாயே கரைவந்‌ திழியு நாவாயே 
கண்க ளுறங்கா கழுநீரே கடலே கழியே கழுநீரே 
அரிவை யிவளுக்‌ குருகீரே யனத்தோ டூறங்குங்‌ குருகீரே 
அளியா ரிதழி வனத்தாரே யருளானந்த வனத்தாரே. 


சந்த விருத்தம்‌ 


வனத்தினுமொர்‌ பொற்பொதுமு கப்பினு நினைப்பவர்‌ 
மனத்தினுந டித்த ருள்செய்வார்‌ 

சினக்கயல்‌ விழிக்கடை கருக்கொள்கரு ணைக்கொடி 
திளைத்தமரு மத்த ரிடமாம்‌ 

நனைக்கமல நெக்குடை தரக்குடை துறைச்சுர 
நதிக்கரையின்‌ முட்டை கொலெனாக்‌ 

கனத்தபரு முத்தினை யணைத்தன மினத்தொடு 
களிக்குமவி முத்த நகரே. 


வேறு 


கருமுகில்‌ வெளுப்பவற விருளுமள கத்தினிவள்‌ 
கதிர்முலை முகட்டணைய வணைமீதே 

வருகில ரெனிற்செவியி லொருமொழி சொலச்சமயம்‌ 
வருகென வழைக்கினுடன்‌ வருவார்காண்‌ 

சுரநதி சுருட்டும்விரி திரைகளொரு முத்திமக 
டூணைமுலை திளைக்குமவர்‌ மணநாளின்‌ 

முரசொடு முழக்குகுட முழவென விரைக்கவளை 
முரலுமவி முத்தநக ர௬டையாரே. 


நேரிசை யாசிரியப்பா 


உடைதிரைக்‌ கங்கை நெடுநதித்‌ துறையின்‌ 
வலம்புரி யென்னவாங்‌ கிடம்புரி திங்கள்‌ 
வெள்ளிவீ ழன்ன விரிநிலாப்‌ பரப்பும்‌ 


97 


98 


99 


100 


43 


பொன்வீ ழன்ன புரிசடைக்‌ கடவுள்‌ 

முடவுப்‌ படத்த கடவுட்‌ பைம்பூண்‌. ப ட, (5) 
கறங்கெனச்‌ சுழலுங்‌ கால்விசைக்‌ காற்றா 

துமிழ்தரு குருதித்‌ திரடெறித்‌ தாங்குத்‌ 

திசைதொறுந்‌ தெறித்த திரண்மணிக்‌ குலங்கள்‌ 

வானேறு கடுப்ப வெரிநிற்‌ றாக்கலும்‌ 

கையெடுத்‌ தெண்டிசைக்‌ களிறும்‌ வீரிடத்‌ ட. (10) 
தெய்வநா டகஞ்செய்‌ வைதிகக்‌ கூத்தன்‌ 

வரைபகப்‌ பாயும்‌ வானரக்‌ குழாத்தொரு 

கருமுக மந்தி கால்விசைத்‌ தெழுந்து 

பழுக்காய்க்‌ கமுகின்‌ விழுக்குலை பறித்துப்‌ 

படர்தரு தோற்றஞ்சுடரோன்‌ செம்மல்‌ ட ட... (15) 
தெசமுகத்‌ தொருவன்‌ றிரண்முடி பிடுங்கி 

விசையிற்‌ பாய்ந்தென்‌ விம்மிதம்‌ விளைக்கும்‌ 

தடமலர்ப்‌ படப்பைத்‌ தண்டலைக்‌ காசிக்‌ 

கடிநகர்‌ புரக்குங்‌ கண்ணுதற்‌ செல்வன்‌ 

வேம்புங்‌ கடூவுந்‌ தேம்பிழி யாகச்‌ ற ப. (20) 
செஞ்செவி கைப்பயான்‌ றெரித்த சின்மொழி 

அஞ்செவி மடுத்தாங்‌ களித்தன னதனால்‌ 

வேத்தவை வியப்ப விரைத்தேன்‌ பில்கும்‌ 

தேத்தமிழ்‌ தெளிக்குஞ்‌ செந்நாப்‌ புலவீர்‌ 

மண்மகள்‌ கவிகைத்‌ தண்ணிழற்றுஞ்சப்‌ ட... (25) 
புரவுபூண்‌ டிந்திர திருவொடூம்‌ பொலிந்து 

முடிவினு முடியா முழுநலங்‌ கொடுக்கும்‌ 

செந்நெறி வினவுதி ராயி னின்னிசைப்‌ 

பாத்தொடுத்‌ தடுத்த பரஞ்சுடரை 

நாத்தழும்‌ பிருக்க வேத்துமி னீரே. அ ப, (30) 


காசிக்‌ கலம்பகம்‌ முற்றிற்று 


44 


101 


ஸ்ரீகுமரகுருபர சுவாமிகள்‌ அருளிய 
பண்டார மும்மணிக்கோவை 


நேரிசை வெண்பா 


எண்டிசைக்குஞ்‌ சூளா மணிமாசி லாமணிசீர்‌ 
கொண்டிசைக்கு மும்மணிக்‌ கோவைக்குக்‌-கண்டிகைபொற் 
பைந்நாகத்‌ தானனத்தான்‌ பாற்கடலான்‌ போற்றவருள்‌ 
கைந்நாகத்‌ தானனத்தான்‌ காப்பு. 


நேரிசை யாசிரியப்பா 


பூமலி சததளப்‌ பொன்னந்‌ தாதுகு 

காமர்ப்‌ டிகையிற்‌ கருணையோடு பொலிந்து 

வீற்றுவீற்‌ றமைந்த விரிதலைப்‌ புவனம்‌ 

பாற்பட வகுத்த பழமறைக்‌ கிழவனும்‌ 

மதுக்குட முடைந்தாங்‌ கிதழ்க்கடைதிறந்து ட... (5) 
பிரசமூற்‌ றிருந்து முருகுகொப்‌ புளிப்ப 

வண்டுழு துழக்குந்‌ தண்டுழா யலங்கற்‌ 

புரவுபூண்‌ டகிலம்‌ பொதுக்கடிந்‌ தளிக்கும்‌ 

கருணையூத்‌ தலர்ந்த கமலக்‌ கண்ணனும்‌ 

அஞ்சிறைச்‌ சுதைநிறச்‌ செஞ்சூட்டன்னடமும்‌ ட... (10) 
செம்மயிர்க்‌ கருங்கண்‌ வெள்ளெயிற்‌ றேனமும்‌ 

ஆகுபு தனித்தனி யலமர நிவந்த 

மீகெழு பரஞ்சுடர்‌ வெளிப்பட்‌ டம்ம 

எம்மனோர்‌ போல வினிதெழுந்‌ தருளிக்‌ 

கைம்மா றற்ற கணக்கில்பே ரின்ப (13) 
மோனவாழ்‌ வளிக்கு ஞான தேசிகன்‌ 

விரிகதிர்‌ பரப்பு மரகதத்‌ தகட்டிற்‌ 

சுடர்செய்‌ செம்மணி யிடையிடை பதித்தெனப்‌ 

பாசடைப்‌ பரப்பிற்‌ பதும ராசிகள்‌ 

சேயிதழ்‌ விரிக்குஞ்‌ செழுமல ரோடையும்‌ ட, (20) 
அண்டகோ எகையு மெண்டிசா முகமும்‌ 

கோட்டுடைத்‌ தடக்கை நீட்டியளந்‌ தென்னச்‌ 

சேட்பட நிவந்த செண்பகா டவியும்‌ 

கால்கிளர்‌ விசும்பிற்‌ கற்பகா டவிக்கு 

வேலியிட்‌ டன்ன வியன்மணிப்‌ புரிசையும்‌ ட, (25) 
மருங்குசூழ்‌ கிடந்த வண்டமிழ்க்‌ கமலைப்‌ 

பெரும்பதி புரக்கும்‌ பேரருட்‌ குரிசில்‌ 

நான்மறை நவின்ற நற்பொரு ளிவையென 

மோனவா சகத்தான்‌ முப்பொரு ணவிற்றுபு 

நன்னலம்‌ புரியு ஞானப்‌ பிரகாசன்‌ ப, (30) 
இன்னருள்‌ பழுத்த செந்நெறிச்‌ செல்வன்‌ 

திருக்கிளர்‌ ஞானத்‌ திருந்திழைக்‌ கணியாம்‌ 

அருட்பெருஞ்‌ சைவத்‌ தருங்கல னாப்பண்‌ 

ஆசற விளங்கு மாசி லாமணி 

அமண்மா சறுத்த கவுணியர்‌ பெருந்தகை ட... (35) 


45 


பிள்ளைமை விடுத்த தள்ளரும்‌ பருவத்‌ 

துள்ளதன்‌ படிவ முணர்த்துவ கடுப்ப 

மாநிலத்‌ தமர்ந்த ஞானசம்‌ பந்தன்‌ 

பொன்னடிக்‌ கமலஞ்‌ சென்னிவைத்‌ திறைஞ்சுதும்‌ 

இருகால்‌ சுமந்த வொருபெருஞ்‌ சேவககத்‌ ட, (40) 
தைம்புலக்‌ களிறுந்‌ தம்புலத்‌ திழுப்ப 

ஊனிடைப்‌ பிறவிக்‌ கானகத்‌ துழலா 

தேனைய முத்திநா டெய்தவோர்‌ 

ஞான வாரண நல்குதி யெனவே. 


நேரிசை வெண்பா 


என்வடிவ நின்வடிவாக்‌ கொண்டா யெளியேற்குன்‌ 
றன்வடிவ நல்கத்‌ தகுங்கண்டாய்‌ - மன்வடிவால்‌ 
வெம்பந்த நீக்கும்‌ விமலநீ மெய்ஞ்ஞான 

சம்பந்த னென்பதனாற்‌ றான்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை 


தானின்‌ றெனைத்தனக்‌ குள்ளே யொளிக்குமென்‌ றன்மைநிற்க 
யானின்ற போதெனக்‌ குள்ளே யொளித்திடூ மிப்பரிசே 
வானின்ற சின்மய மாமாசி லாமணி மன்னுந்தன்மை 

நானின்று கண்டனன்‌ காணே னிதற்கொத்த நன்மணியே. 


நேரிசை யாசிரியப்பா 


மணிவடஞ்‌ சுமந்த புணர்முலைக்‌ கொதுங்கி 

ஈயா மாக்க டீமொழி கவர்ந்த 

சிற்றிடை படைத்த பேரமர்க்‌ கண்ணியர்‌ 

கரைகொன்‌ றிரங்குந்‌ திரைசெய்நீர்ப்‌ பட்டத்து 

மைவிழி சேப்பச்‌ செவ்வாய்‌ விளர்ப்க்‌ ட, (5) 
கருங்குழல்‌ சரிய வெள்வளை கலிப்பச்‌ 

சீராட்‌ டயரு நீராட்‌ டயர்ந்து 

புலவியிற்‌ நீர்ந்து கலவியிற்‌ றிளைக்கும்‌ 

நீரர மகளிர்‌ பேரெழில்‌ காட்ட 

மருதம்வீற்‌ றிருந்து பெருவளஞ்‌ சுரக்கும்‌ ட... (10) 
தருமையம்‌ பதிவாழ்‌ சற்குரு ராய 

ஒள்ளொளி பரப்பும்‌ வெள்ளிவே தண்டத்‌ 

தொருபாற்‌ பொலிந்த மரகதங்‌ கவினச்‌ 

சுடர்விடு செங்கதிர்க்‌ கடவுண்மா மணிக்கு 

விளங்கெழின்‌ மிடற்றோர்‌ களங்கமுண்‌ டென்பவக்‌ ...... (15) 
காசுலா மலினங்‌ கரந்தகா ரணத்தால்‌ 

மாசிலா மணியென வண்பெயர்‌ நிறீஇ 

மேன்மையோ டமர்ந்த ஞானசம்‌ பந்த 

ஈண்டுனைத்‌ தமியனேன்‌ வேண்டுவ தியாதெனின்‌ 

அந்நிய மென்று மநநிய மென்றும்‌ க... (20) 
இந்நிலை யிரண்டூ மெய்திற்‌ றென்றும்‌ 

பல்வே றுரைக்குநர்‌ சொல்வழிப்‌ படாது 

திவ்வியம்‌ பழுத்த சைவசித்‌ தாந்தத்‌ 

திறவா நிலைமைபெற்‌ றின்பமார்ந்‌ திருக்கும்‌ 


46 


பிறவா நன்னெறி பெறப்புரி வதுவே 
அங்கது புரிதற்‌ கரிதெனி னிங்கொரு 


சனனமியான்‌ வேண்டுவ தினிதரு ளெனக்கே, அதுவே 


ஐந்தரு நிழற்கீ ழரசுவீற்‌ நிருக்கும்‌ 

இந்திர னாகிவாழ்ந்‌ திருப்பதோ வன்றே 
மலரோ னாகி மன்னுயிர்த்‌ தொகுதி 
பலர்புகழ்ந்‌ திசைப்பப்‌ படைப்பதோ வன்றே 
அடலரா வணைமி லறிதுயி லமர்ந்த 


கடவுளா யுலகங்‌ காப்பதோ வன்றே, அவைதாம்‌ 


ஆரா வின்பமென்‌ றரும்பெயர்‌ பெறினும்‌ 
வாரா வல்வினை வருவிக்‌ கும்மே . 


அன்னவை யொழியமற்‌ றென்னைகொல்‌ பிறவெனின்‌ 


விழுத்தகு கல்வியு மொழுக்கமு மிலராய்ப்‌ 
பழிப்பபள ராயினு மாக வழுத்துநின்‌ 


பொன்னடித்‌ துணைசேர்‌ நின்னடித்‌ தொண்டர்‌ 


திருவமு தார்ந்து தெருக்கடை யெறிந்த 
பரிகல மாந்தியிப்‌ பவக்கட லுழக்கும்‌ 
வரனுடை ஞமலி யாகிநின்‌ 

அருளையு மயரா தவதரிப்‌ பதுவே. 


நேரிசை வெண்பா 


அவமாசி லாமனத்தார்க்‌ காருயிரா ஞானோற்‌ 
பவமாசி லாமணிச்சம்‌ பந்தா - தவமார்‌ 
ததியருளத்‌ தானேநின்‌ சந்நிதிப்பட்‌ டேற்குக்‌ 
கதியருளத்‌ தானே கடன்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை 


கடல்பெற்ற தோர்மணி சிந்தித்த 
நல்குங்‌ கருத்துக்கெட்டா 
மிடல்பெற்ற பேரின்ப நல்கிய 
வாவருள்‌ வேலைபெற்றென்‌ 
உடல்பெற்ற கண்மணிக்‌ குண்மணி 
யாகியொண்‌ கூடல்வைகும்‌ 
அடல்பெற்ற ஞானச்‌ சுடர்மாசி 
லாமணி யானதொன்றே. 


நிலைமண்டில வாசிரியப்பா 


ஒன்றே தன்மை யுனக்குமற்‌ றெமக்கும்‌ 
அன்றென மொழியினு மாமெனப்‌ படுமே 
அங்நனங்‌ கூறிய தெங்ஙனம்‌ பிறவெனின்‌ 
எஞ்ஞான்‌ றுளையுள மஞ்ஞான்‌ நியாமே 
அழியா நிலைமையை யனையம்‌ யாமே 
வியாபக நினக்குள தியாமுமஃ துளமே 
அறிவெனப்‌ பெயரிய பெயரினை யப்பெயர்‌ 
பிறிவரும்‌ பெயராப்‌ பெற்றனம்‌ யாமே 
இச்சா ஞானக்‌ கிரியையென்‌ நிசைக்கும்‌ 
சத்திக ரூளையுள தத்திற மெமக்கே . 


47 


ர்‌ (25) 

க (30) 

(35) 

ர (40) 
5 
6 
7 


(10) 


இந்நிலை முழுவதூஉ மெமக்குமுண்‌ டாகலின்‌ 
அந்நிய மலநினக்‌ கநநிய மியாமே 
தருமையுங்‌ கமலையும்‌ விரிதமிழ்க்‌ கூடலும்‌ 
திருநக ராக வரசுவீற்‌ றிருக்கும்‌ 

மாசி லாமணித்‌ தேசிக ராய . 

சம்பந்‌ தப்பெயர்‌ தரித்தமை யாலெமைச்‌ 
சம்பந்‌ தஞ்செயத்‌ தகுந்தகு நினக்கே 
கருவிகட்‌ கிறைமை காட்டூபு நிற்றலிற்‌ 

புருட நாமம்‌ புனைந்தன மாயினும்‌ 

அத்தறிற்‌ குறிப்பிற்‌ சத்திகள்‌ யாமே 
புருடனைச்‌ சத்தியிற்‌ புணர்த்தனை யன்னதற் 
கொருகாட்‌ டென்ப புருடோத்‌ தமனே 
உன்னுட னெம்மையு மொப்பெனப்‌ படுத்து 
முன்னர்க்‌ கூறிய முறைமையிற்‌ சிற்சில 
முழுவது மொவ்வா தொழியினு மொழிக 
உயர்ந்தோன்‌ றலைவ னொத்தோட்‌ புணரினும்‌ 
இழிந்தோட்‌ புணரினும்‌ மிழிபெனப்‌ படாதே 
ஆதலின்‌ யாமுனைக்‌ காதலித்‌ தனமாற்‌ 
காதலி னெமையருட்‌ கைப்பிடித்‌ தருளி 
ஒருவரு முணராப்‌ பரம வீட்டில்‌ 

இருளறை திறந்த பெருவெளி மண்டபத்‌ 
துயர்நா தாந்தத்‌ திருமல ரமளியிற்‌ 
புளகமெய்‌ போர்ப்ப மொழிதடூ மாற 
உள்ளொலி நாதப்‌ புள்ளொலி முழங்க 
ஞானவா ரமுத பானம தார்ந்து 

கருவிகள்‌ கழன்று பரவச மாகிப்‌ 

பரமா னந்தப்‌ பரவையுட்‌ படிந்து 

பேரா வியற்கை பெற்றினி திருப்ப 

ஆரா வின்ப மளித்தரு ளெமக்கே. 


நேரிசை வெண்பா 


எம்மா ருயிரா மெழின்மாசி லாமணியை 
அம்மா பெறுதற்‌ கரிதன்றோ - சும்மா 
இருந்தாரே பெற்றார்மற்‌ றெவ்வுலகில்‌ யாரே 
வருந்தாது பெற்றார்‌ மணி. 


கட்டளைக்கலித்துறை 


மணிகொண்‌ டவர்தம்‌ பொருளாவ 
தன்றியம்‌ மாமணியாம்‌ 

அணிகொண்‌ டவரைக்கொண்‌ டாள்வதுண்‌ 
டேயருட்‌ கூடல்வைகும்‌ 

கணிகொண்ட கொன்றைத்‌ தொடைமாசி 
லாமணி கண்டவுடன்‌ 


பணிகொண்டு தொண்டூங்கொண்‌ டாளுங்கொள் 


வோமென்று பார்க்குமுன்னே. 


நிலைமண்டில வாசிரியப்பா 


(15) 


10 


46 


முற்பட மாயை முதற்கரை நாட்டிற்‌ 

பற்பல புவனப்‌ பகுதி பற்றி 

ஈரிரு கண்ணாற்‌ றெழுதரம்‌ வகுத்த 

ஆறே மிரட்டி நூறா யிரத்த 

செயற்படு செய்களி னுயிர்ப்பயி ரேற்றி 
ஊழெனப்‌ பட்ட தாழ்புனற்‌ படுகரிற்‌ 

றெய்விக முதலாச்‌ செப்புமும்‌ மதகும்‌ 
ஒவ்வொரு மதகா யுடனுடன்‌ நிறந்து 

தாக மென்னுந்‌ தனிப்பெருங்‌ காலிற்‌ 

போக மென்னும்‌ புதுப்புனல்‌ கொணர்ந்து 
பாயுமைம்‌ பொறியாம்‌ வாய்மடை திறந்து 
பருவம்‌ பார்த்து வரன்முறை தேக்கலும்‌ 
இதத்துட னகித மெனுமிரண்‌ டூற்றிற்‌ 
புதுபுனல்‌ பெருகிப்‌ புரம்பலைத்‌ தோட 
வார்புன லதனை மந்திர முதலா 

ஓரறு வகைப்படு மேரிக ணிரப்பி 

விளைவன விளைய விளைந்தன வறுத்தாங்‌ 
கொருகளஞ்‌ செய்யு முழவ னாகி 

மாநிலம்‌ புரக்கு மாசி லாமணி 

ஞானசம்‌ பந்த ஞான தேசிக 

நல்லருட்‌ டிறத்தா னம்பி நீயே 

பல்லுயிர்த்‌ தொகுதியும்‌ பயங்கொண்‌ டூய்கெனக்‌ 
குடிலை யென்னுந்‌ தடவய னாப்பண்‌ 
அருள்வித்‌ திட்டுக்‌ கருணைநீர்‌ பாய்ச்சி 

வேத மென்னும்‌ பாதவம்‌ வளர்த்தனை 

பாதவ மதனிற்‌ படூபயன்‌ பலவே, அவற்றுள்‌ 
இஇலைகொண்‌ டூவந்தனர்‌ பலரே யிலையொர்‌ இத்‌ 
தளிர்கொண்‌ டூவந்தனர்‌ பலரே தளிரொர்‌ இ 
அரும்பொடு மலர்பிஞ்‌ சருங்கா யென்றிவை 
விரும்பினர்‌ கொண்டுகொண்‌ டூவந்தனர்‌ பலரே 
அவ்வா றுறுப்பு மிவ்வாறு பயப்ப 

ஒரும்வே தாந்தமென றுச்சியிற்‌ பழுத்த 

ஆரா வின்ப வருங்கனி பிழிந்து 

சாரங்‌ கொண்ட சைவசித்‌ தாந்தத்‌ 

தேனமு தருந்தினர்‌ சிலரே யானவர்‌ 
நன்னிலை பெறுதற்‌ கன்னிய னாயினும்‌ 
அன்னவர்‌ கமலப்‌ பொன்னடி விளக்கியத்‌ 
தீம்புன லமுத மார்ந்தன னதனால்‌ 
வேம்பெனக்‌ கொண்டனன்‌ விண்ணவ ரமுதே. 


நேரிசை வெண்பா 


விண்புரக்குஞ்‌ சிந்தா மணியென்கோ மெய்ச்சுடரால்‌ 
மண்புரக்குஞ்‌ சூளா மணியென்கோ - பண்பார்‌ 
திருமா முனிவர்‌ சிகாமணியென்‌ கோசீர்‌ 

தருமாசி லாமணியைத்‌ தான்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை 


தானவ னாகிய தன்மைபெற்‌ றானடி தாழப்பெற்றால்‌ 


11 


12 


49 


தானவ னாகிய தன்மைபெற்‌ றுய்வனத்‌ தன்மையின்றித்‌ 
தானவ னாகிய தன்மைபெற்‌ றேற்கரு டாழ்சடிலத்‌ 
தானவ னாகம்‌ பெறாமாசி லாமணிச்‌ சம்பந்தனே. 


நேரிசை யாசிரியப்பா 


பந்தனை தவிராச்‌ சிந்தனை நிகர்ப்பப்‌ 
பாமிருள்‌ பரந்த மாயிரும்‌ பொமிலிற்‌ 
கொளற்குரி மாந்தர்க்‌ களித்தல்‌ செய்யா 
தரும்பூண்‌ சுமந்த வறிவி லாளரிற்‌ 
சுரும்பூண்‌ வெறுத்த துதைமலர்‌ வேங்கை 
தன்மருங்‌ குறீ இப்‌ பொன்மலர்‌ பிலிற்ற 
இலையறப்‌ பூத்த சுதைமலர்ப்‌ புன்னையின்‌ 
மெய்ப்புல னோக்கார்‌ கட்புலன்‌ கடுப்ப 
இமையா வறுங்கண்‌ ணிமைத்தபைங்‌ கூந்தற்‌ 
பசுந்தார்‌ மஞ்ஞை யசைந்தமர்‌ தோற்றம்‌ . 
பொற்றுணர்‌ பொதுளிய கற்பகப்‌ பொதும்பர்‌ 
பொறிவண்‌ டூண்ணா நறுமலர்‌ தூற்றப்‌ 
பாடல்‌ சான்ற கோடூபல தாங்கிக்‌ 

கவளங்‌ கொள்ளாத்‌ தவளமால்‌ களிற்றிற்‌ 
கண்பல படைத்த கார்முகில்‌ வண்ணத்‌ 
திந்திரன்‌ பொலியு மெழினலங்‌ காட்டும்‌ 
தண்பணை யுடூத்த தமிழ்ப்பெருங்‌ கூடல்‌ 
வண்பதி புரக்கு மாசி லாமணி 

தலைப்படு கலைமதி தாங்கா தாங்கத்‌ 
தலைப்படு கலைமதி தாங்கி நிலைப்படு 
மானிட னாய வடிவுகொண்‌ டருளாது 
மானிட னாய வடிவுகொண்‌ டருளி 

எற்பணி பூணா தெற்பணி பூண்டு 

பாரிடஞ்‌ சூழாது பாரிடஞ்‌ சூழ்தர 

ஆரு ரமர்ந்த ஞான்சம்‌ பந்த 

நிற்புகழ்ந்‌ திறைஞ்சுங்‌ கற்பின்‌ மாக்கள்‌ 
விருப்பு வெறுப்பற்‌ றிருப்ப ரென்ப 
பொருட்டுணி புணர்ந்த புலமை யோரே 
இகபர மிரண்டினு மெதிர்நிறை கொளினும்‌ 
தொகுதியுள்‌ வேற்றுமைத்‌ தொகைப்பொருள்‌ கொளினும்‌ 
முன்னவர்‌ மொழிந்ததற்‌ கன்னிய மாகலின்‌ 
விருப்பு வெறுப்புள வாய 

கருத்தின ராகவுங்‌ கண்டனம்‌ யாமே. 


நேரிசை வெண்பா 


கண்ணிற்‌ கணியாங்‌ கதிர்மாசி லாமணியைப்‌ 
பண்ணிற்‌ கணியாப்‌ பகர்வரால்‌ - எண்ணுங்காற்‌ 
பன்னூலிற்‌ கோக்கப்‌ படுமணியன்‌ றிம்மணிமற்‌ 
றிந்நூலிற்‌ கோக்குமணி யென்று. 


கட்டளைக்‌ கலித்துறை 


எனவச மாகநில்‌ லாதநெஞ்‌ 


50 


13 

so (5) 

(10) 

ந்‌ (15) 

ர (20) 

ட (25) 

ன (30) 
14 
15 


சாமிரும்‌ பைக்குழைத்துத்‌ 
தன்வச மாக்கொண்‌ டிழுக்கின்ற 

தாற்றொண்டர்‌ தம்மையருள்‌ 
மன்வச மாகச்‌ செயுமாசி 

லாமணி மாமணிக்குப்‌ 
பொன்வச மாகச்செய்‌ காந்தமென்‌ 

றேசொல்லப்‌ போந்ததுவே. 


நேரிசை யாசிரியப்பா 


போந்தையங்‌ கண்ணி வேந்துவிற்‌ பொறித்த 
மன்பெருங்‌ கிரியின்‌ மென்கரும்‌ பெழுதித்‌ 
தேசுலாம்‌ பசும்பொற்‌ சிகரமந்‌ தரத்தின்‌ 
வாசுகி பிணித்தென மணிக்கச்‌ சிறுக்கிக்‌ 
கடாம்பொழி கரடக்‌ களிநல்‌ லியானை 
படாம்புனைந்‌ தென்னப்‌ பைந்துகில்‌ போர்த்துப்‌ 
பிதிர்சுணங்‌ கலர்ந்த கதிர்முலை மடந்தையர்‌ 
விட்புலத்‌ தவர்க்குங்‌ கட்புலன்‌ கதுவாச்‌ 
சூளிகை வகுத்த மாளிகை வைப்பிற்‌ 
சுவல்கைத்‌ தாங்குபு மதியணந்து பார்க்கச்‌ . 
சேணிகந்‌ தோங்கும்‌ யாணர்செய்‌ குன்றத்‌ 
தாடகத்‌ தியன்ற சூடகக்‌ கரத்தால்‌ 

மாடகத்‌ திவவியாழ்‌ மருமமீ தணைத்து 
மூவகை நிலையத்‌ தேழுசுர நிறீ இக்‌ 
கொவ்வைவாய்‌ திறந்து குயிலென மிழற்றுபு 
மென்னரம்‌ புகிரான்‌ விரன்முறை தடவிக்‌ 
கின்னரம்‌ வியக்குங்‌ கீதம்‌ பாட 

நகைநில வெறிக்கு முகமதி காணூஉச்‌ 
சந்திர காந்தத்திற்‌ சமைத்தசெய்‌ குன்றம்‌ 
மைந்தர்போன்‌ றுருகி மழைக்கணீர்‌ சொரியப்‌ 
பல்வளஞ்‌ சுரக்கும்‌ பைந்தமிழ்க்‌ கமலை 
நல்வளம்‌ பதிவாழ்‌ ஞானசம்‌ பந்த 

பாசமா மிருட்கோர்‌ படர்மணி விளக்கெனும்‌ 
மாசி லாமணித்‌ தேசிக ராய 

சாற்றுவன்‌ கேண்மதி மாற்றமொன்‌ றுளதே 
மெய்ம்மயிர்‌ சிலிர்ப்பக்‌ கண்ணீர்‌ வார 
மொழிதடூ மாற வுழுவலன்‌ பலைப்பச்‌ 

சத்திநி பாதத்‌ தன்மைவந்‌ தடைந்தோர்க்‌ 
கப்பொருள்‌ புரிதற்‌ கதுபொழு தாகலின்‌ 
மெய்ப்பொரு ளுணரத்துதல்‌ வியப்பெனப்‌ படாதே 
சொற்றமிழ்‌ விரகன்‌ றுணைக்கண்‌ சாத்த 
முற்றுணர்‌ கேள்வியர்‌ பற்பல ராயினும்‌ 
கைசொலக்‌ கேட்குங்‌ கட்செவி மூங்கைக்‌ 
குய்வகை புணர்த்த தொருவியப்‌ பாகலின்‌ 
அன்னது கடூப்பநின்‌ சந்நிதி விசேடத்‌ 
தின்னருள்‌ பெறாதவர்‌ யாவரு மிலரென 
வியப்புள தாக நயப்பதொன்‌ றுளதே 
அனையதீங்‌ கென்னென வினவுதி யாலெனிற்‌ 
கதலித்‌ தண்டிற்‌ பொதிதழற்‌ கொளீ இப்‌ 
பற்றா திருப்பினும்‌ பைப்பைய மூட்டுபு 


(10) 


16 


51 


மற்றொரு சூழ்ச்சியிற்‌ பற்றுவித்‌ தாலென 
ஒருசிறி தெனினும்‌ பருவமின்‌ றாயினும்‌ 
பவவிரு டூரந்தருள்‌ பதியத்‌ 

தவமில்‌ பேதையேன்‌ றனக்கருள்‌ வதுவே. 


நேரிசை வெண்பா 


தன்னேரி லாஞான சம்பந்தன்‌ றாளடைந்தார்க்‌ 


கென்னே மிருள்வெளியா மென்பரால்‌ - அன்னோன்‌ 


அருளாத போதுவெளி யாயிருந்த வெல்லாம்‌ 
இருளா யிருந்த வெனக்கு. 


கட்டளைக்கலித்துறை 


என்செய லாலொன்றும்‌ யான்செய்வ 
தில்லை யெனக்கவமே 
புன்செய்‌ லாம்வினைப்‌ போகமுண்‌ 
டாவதென்‌ போதமில்லேன்‌ 
தன்செய லாயவெல்‌ லாமாசி 
லாமணிச்‌ சம்பந்தநின்‌ 
நன்செய்‌ லாயினு மென்செய 
லாச்செய்யு நானென்பதே. 


நேரிசையாசிரியப்பா 


நான்மறைக்‌ கிழவ நற்றவ முதல்வ 

நூன்முறை பயின்ற நுண்மைசா லறிஞ 
சொற்சுவை பழுத்த தொகைத்தமிழ்க்‌ கவிஞ 
கற்றவர்‌ வியக்குங்‌ காவியப்‌ புலவ 
செவிதொறுஞ்‌ செவிதொறுந்‌ தெள்ளமு தூட்டுபு 
கவிஞர்வயி னிரப்புங்‌ கல்விப்‌ பிரசங்க 
வெள்ளிடைத்‌ தோன்றா துள்ளத்‌ துணர்த்தவும்‌ 
சேய்நிலை நின்று திருக்கண்‌ சாத்தவும்‌ 

சாயா மும்மலச்‌ சகலரே முய்ய 

எம்முருக்‌ கொண்டு மெம்மொடூ பயின்றும்‌ 
மும்மலக்‌ கிழங்கை முதலொடு மகழ்ந்து 
சிற்பர முணர்த்துஞ்‌ சற்குரு ராய 

பளிங்கினிற்‌ குயின்ற பனிநிலா முற்றத்து 
விளங்கிழை மடந்தையர்‌ விளையாட்‌ டயர்தரக்‌ 
கொங்குவார்‌ குழலுங்‌ குவளைவாள்‌ விழியும்‌ . 
பங்கய முகமும்‌ பத்திபாய்ந்‌ தொளிர்தலிற்‌ 
சைவலம்‌ படர்ந்து தடங்கய லுகளும்‌ 
செய்யபூங்‌ கமலச்‌ செழுமல ரோடையென்‌ 
றாடவர்‌ சிற்சிலர்‌ நாடினர்‌ காணூஉ 

வம்மின்‌ வம்மின்‌ மடந்தையர்‌ நீவிர்மற்‌ 

றம்மெ லோதி யரம்பைய ராதலின்‌ 

நீர்நிலை நிற்றிரா னீரவர்‌ தங்களுள்‌ 
யார்கொல்‌ யார்கொ லிசைமி னிசைமினென்‌ 
றிறும்பூ தெய்தி யிரந்தன ரிசைப்ப 

மறுமொழி கொடாது குறுநகை முகிழ்த்தாங்‌ 


52 


187 


18 


19 


(15) 


கையுற வகற்று மணிமதிட்‌ கமலை 

நன்னகர்‌ புரக்கு ஞான தேசிக 

ஆசிலா வண்புக ழணிநிலா வெறிக்கும்‌ 

மாசி லாமணி ஞானசம்‌ பந்த 

என்பொருட்‌ டாயினு மின்பொருட்‌ டன்றிது . (30) 
நின்பொருட்‌ டொருபொரு ணிகழ்த்துவன்‌ கேண்மோ 

வறிஞ னோம்பிய செறுவொன்‌ றேய்ப்பப்‌ 

பருவ நோக்காப்‌ பவந்தொறும்‌ பவந்தொறும்‌ 

இருவினைப்‌ போகமு மெற்கொண்‌ டார்த்துபு 
மற்றென்னுருக்கொடூமுற்றனையாலினித்‌ ட... (35) 
தாகமின்‌ றாகலிற்‌ பாகமின்‌ றெனக்கென 

அருளா தொழியினும்‌ பரிபவ நினக்கே 

சேய்முகம்‌ பாராள்‌ சினந்தன ளேகினும்‌ 

போயெடுத்‌ தாற்றுமத்‌ தாய்மீட்‌ டன்றே 

ஆதலி னெனைப்போ லடிக்கடி தோன்றலை உ... (40) 
ஈதியா லின்னரு ளின்னண மெனக்கே 

சமையந்‌ தீர்ந்த தனிப்பொரு டெரித்தற் 

கமையந்‌ தேர்கலை யருளுதி யாயினும்‌ 

எண்ணீ ராண்டைக்‌ கிலக்கமிட்‌ டிருந்த 

அண்ணலங்‌ குமரற்‌ காருயிர்‌ தோற்ற 

கடாவிடை யூர்திபாற்‌ கண்டும்‌ 

அடாதென மொழிகுந ரார்கொன்மற்‌ றுனையே. 


நேரிசை வெண்பா 


ஆரூரே யூர்பே ரருண்மாசி லாமணியென்‌ 

றோரூர்பே ரில்லாற்‌ குரைத்தேற்குப்‌ - பாரேறப்‌ 
பொய்யென்றான்‌ மெய்யென்றான்‌ பொய்யான பொய்யுடலை 
மெய்யென்றான்‌ பொய்யென்றான்‌ மீண்டு. 


கட்டளைக்‌ கலித்துறை 


மீளா மணிமந்‌ திரமருந்‌ 
தாற்சென்ம வெவ்விடநோய்‌ 
வாளா மணியொன்றி னான்மீண்ட 
வாவம்‌ மணிபிறர்கொண் 
டாளா மணியெமை யாட்கொள்சிந்‌ 
தாமணி யைந்தவித்தோர்‌ 
சூளா மணிமெய்ச்‌ சுடர்மாசி 
லாமணி சூழ்ந்திடினே. 


நேரிசை யாசிரியப்பா 


சூழ்போய்‌ நிவந்த வாழ்கட லுலகத்‌ 

தின்னருட்‌ டிறத்தா லிடைமரு தமர்ந்த 

பொன்னவிர்‌ கடுக்கைப்‌ புரிசடைப்‌ புங்கவன்‌ 

அமையாக்‌ காத லிமையவல்‌ லிக்கு 

வழிபடன்‌ முறைமைவிழுமிதினுணர்த்த்‌ ட... (5) 
தானே தன்னைப்‌ பூசனை புரிந்தென 


20 


21 


22 


53 


அருத்தியோ டெம்மைநம்‌ முருத்திர கணங்கள்‌ 
தெரித்துமற்‌ றிவ்வா றருச்சனை புரிதிரென்‌ 
றங்கையற்‌ கண்ணி பங்கில்வீற்‌ றிருந்த 
செக்கர்‌ வார்சடைச்‌ சொக்கநா யகனை 
ஈரெண்‌ டிறத்துப சாரமும்‌ வாய்ப்பப்‌ 

பூசனை புரியுந்‌ தேசிக ராய 

மழைக்குலந்‌ தழைப்பத்‌ தழைத்ததீம்‌ பலவின்‌ 
வேரிடைப்‌ பழுத்துப்‌ பாரினுட்‌ கிடந்த 
முட்புறக்‌ கனிகள்‌ விட்புறக்‌ காண்டலும்‌ 
சிறுகண்‌ மந்தி குறிவழிச்‌ சென்று 

கீண்டுபொற்‌ சுளைபல தோண்டுவ தம்ம 

முற்பக லொருவர்‌ பொற்குட நிரம்பப்‌ 
புதைத்தனர்‌ வைத்த நிதிக்குழா மனைத்தும்‌ 
வஞ்சகம்‌ பழகு மஞ்சனக்‌ கள்வர்‌ 

கண்டூகண்‌ டெடுக்குங்‌ காட்சித்‌ தன்ன 
தண்டலை வளைஇத்‌ தடமதி லுடுத்த 
தேசுலாங்‌ கமலைத்‌ திருநகர்‌ புரக்கும்‌ 

மாசி லாமணி ஞானசம்‌ பந்த 

வாக்கு மனனும்‌ யாக்கையு மொன்றாச்‌ 
சொற்றரு கரண மற்றிவை மூன்றும்‌ 

நின்புகழ்‌ நவிற்றியு நினைத்துநின்‌ றுணைத்தாள்‌ 
அன்புட னிறைஞ்சியு மின்பமுற்‌ றனவால்‌ 
அவகர ணங்களே யல்லமற்‌ றம்ம 

சிவகர ணங்களாய்ந்‌ திரிந்தன வன்றே, அதனாற்‌ 
றிரிகர ணங்களெள்‌ றுரைசெயு மப்பெயர்‌ 
ஒருபொருட்‌ கிளவியெல்‌ லோர்க்கும்‌ 
இருபொருட்‌ கிளவியா யிருந்ததின்‌ றெனக்கே. 


நேரிசை வெண்பா 


எற்கமலஞ்‌ செய்யு மெழின்மாசி லாமணிதன்‌ 
பொற்கமலஞ்‌ சென்னி பொலிவித்தேன்‌ - நற்கமலை 
ஊரிற்‌ குறுகினே னோர்மாத்‌ திரையளவென்‌ 

பேரிற்‌ குறுகினேன்‌ பின்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை 


பின்னம்‌ படைத்த சமய விரோதப்‌ பிணக்கறுத்தோர்‌ 
சின்னம்‌ படைத்த முனிமாசி லாமணிச்‌ சித்தரியாம்‌ 
இன்னம்‌ படைத்தவ ரேது பெறாரமு திங்கெமக்கென்‌ 
றன்னம்‌ படைத்தவர்‌ பெற்றார்‌ புவன மடங்கலுமே. 


நேரிசை யாசிரியப்பா 


அடங்கா வைம்புல னடங்கினர்க்‌ கம்ம 

ஒடுங்கா வைம்புல னுளத்தினு முளவே, அவைதாம்‌ 
செவிப்புல னறியா வகத்தொலி யொன்றே 
மெய்ப்புல னறியாத்‌ தட்பமற்‌ றொன்றே 

கட்புல னறியாக்‌ கதிரொளி யொன்றே .....(5) 
நாச்சுவை யறியா நறுஞ்சுவை யொன்றே 


22 


24 


25 


54 


55 


மூக்குயிர்த்‌ தறியா முருகுமற்‌ றொன்றே 

பேரா வின்பமிப்‌ பெற்றியிற்‌ றிளைக்கும்‌ 

ஆரா வின்பமொன்‌ றார்ந்தனம்‌ யாமே, அதுவே 
கரையெறிந்‌ தார்க்கும்‌ பொருபுனற்‌ படூகரிற்‌ .....(10) 
பணிலமீன்‌ றளித்த மணிநிலாப்‌ போர்ப்பத்‌ 
தருணவெள்‌ ளெகினந்‌ தன்னகத்‌ தடங்க 

அருண முண்டக மகவிதழ்‌ முகிழ்ப்பது 

தெண்டிரை யுடுத்த தீம்புனன்‌ மடந்தை 

வெண்டுகிற்‌ படாஅம்‌ விரித்தனள்‌ போர்த்து .....(15) 
வள்ளவாய்க்‌ கமல மலர்க்கையால்‌ வளைத்துப்‌ 
பிள்ளைவெள்‌ ளெகினம்‌ பிடிப்பது கடுக்கும்‌ 

காசுலாம்‌ பசும்பொற்‌ கடிமதிற்‌ கமலை 

மாசி லாமணி ஞானசம்‌ பந்தனென்‌ 

றருந்தவர்‌ துதிப்பவோர்‌ பெரும்பெயர்‌ நிறீ இப்‌ .....(20) 
பரமா னந்தப்‌ பரவையுட்‌ டோன்றிய 

இன்பவா ரமுதமவ்‌ வமுதம்‌ 

அன்பருக்‌ கெளிதெளி தரிதுவிண்‌ ணவர்க்கே. 26 


நேரிசை வெண்பா 


விண்மணியாய்க்‌ காண்போர்‌ விழிக்குட்‌ பொலிந்துணைக்‌ 

கண்மணியாய்‌ நின்றெவையுங்‌ காட்டூமால்‌ - ஒண்மணிச்சூட்‌ 

டம்மா சுணந்த னணிமுடிமேற்‌ கொண்டிருந்த 

இம்மாசி லாமணிமற்‌ நின்று. 21 


கட்டளைக்‌ கலித்துறை 


இன்றோர்‌ வியப்புள தான்மாசி லாமணி யென்றிருப்ப 

தொன்றோர்‌ மணிகண்‌ டவர்பல ராலதற்‌ கோர்மருங்காய்‌ 

நின்றோர்‌ பலபல பேதங்க ளாச்சொல்வர்‌ நீக்கமறச்‌ 

சென்றோர்மற்‌ றிம்மணி செம்மணி யேயென்று செப்புவரே. 28 


நேரிசை யாசிரியப்பா 


ஏழுயர்‌ மும்மதச்‌ சூழிமால்‌ யானை 

தடம்புனல்‌ குடைந்து படிந்தெழுந்‌ துழக்கத்‌ 

தெண்டிரை சுருட்டூங்‌ குண்டகழ்‌ வாவியிற்‌ 

பங்கயத்‌ தவிசிற்‌ பசும்பொற்‌ றாதளைந்‌ 

தங்கம்‌ வேறுபட்‌ டரசனம்‌ பொலிதலம்‌ ட... (5) 
ஆவலிற்‌ படர்ந்த சேவல்கண்‌ டயிர்த்துநம்‌ 

பேடையன்‌ றிதுமல ரோடையு மன்றே 

படரும்வெண்‌ டாமரை படர்ந்ததை யன்றிது 

கடவுள ரமுதங்‌ கடைந்தபாற்‌ கடலே 

காந்துவெங்‌ கனற்கட்‌ களிறுமன்‌ நிதுகடற்‌ |... (10) 
சாய்ந்தெழு மந்தரத்‌ தடங்கிரி யதுவே. 

போகுவா லுறுப்பும்‌ புழைக்கையுந்‌ தைவரு 

பாகரோ வாசுகி பற்றும்வா னவரே 

பொங்கிவெண்‌ ணிலவு பொழிந்தவெண்‌ டரளமன்‌ 

றிங்கிது வங்கதி லெழுந்தவாரமுதே ட, (15) 
கொடிவிடூ பாசடைக்‌ குழாமன்‌ றிங்கிதக்‌ 


கடலிடைத்‌ தோன்றிய கற்பகா டவியே 
சேயிதழ்‌ விரிக்குஞ்‌ செந்தா மரையிதன்‌ 
றாயதன்‌ வடிவமா யமர்ந்தமா நிதியே 

சங்கமன்‌ றிதுவதன்‌ றனிப்பெயர்‌ நிதியே 
செங்கிடை யன்றிது சிந்தா மணியே 

ஆதலி னமதுபேட்‌ டன்னமு மன்றிதப்‌ 

போதிலங்‌ குதித்த பொலங்கொம்‌ பன்றே 
என்றுள மருளவோ ரெழினலம்‌ பயக்கும்‌ 
மன்றலம்‌ பணைசூழ்‌ மருத வேலிப்‌ 

பொன்மதிற்‌ கமலை நன்னகர்‌ புரக்கும்‌ 

தேசிக ராய சிற்பர முதல்வ 

மாசி லாமணி ஞானசம்‌ பந்த 

எனையாட்‌ கொள்ளவந்‌ தெய்தினை யாகலின்‌ 
முனியா தொன்றிது மொழிகுவன்‌ கேண்மதி 
கற்றன ராயினுங்‌ கல்லா ராயினும்‌ 

அற்றனம்‌ யாமென வடைந்தனர்‌ தமையெனிற்‌ 
காலம்‌ பாரார்‌ கருத்தினை யளவார்‌ 

சீல நோக்கார்‌ தீக்குணங்‌ கொள்ளார்‌ 

பரிசிலர்‌ வேண்டிய பரிசுமற்‌ றெல்லாம்‌ 
வரிசையோ டளிப்பது வள்ளியோர்‌ கடனே 
நன்னெறிப்‌ படரா நவமலி யாயினும்‌ 
செந்நெறிப்‌ படர்ந்தநின்‌ சீர்புனைந்‌ தேத்தலிற்‌ 
சத்திநி பாதநின்‌ சந்நிதிப்‌ பட்ட 

இத்திறத்‌ தெளிதினி லெய்திய தெனக்கே, அதனாற்‌ 
சரியையிற்‌ றாழ்க்கலை கிரியையிற்‌ பணிக்கலை 
யோகத்‌ துய்க்கலை பாகமு நோக்கலை 
நாளையின்‌ றெனவொரு வேளையு நவிற்றலை 
ஈண்டெனக்‌ கருளுதி யிறைவ 
பூண்டுகொண்டிருப்பனின்‌ பொன்னடித்‌ துணையே. 


நேரிசை வெண்பா 


பொன்னேயல்‌ லாமற்‌ பொருளோ டூடலயிர்விற் 
றென்னே மணியொன்‌ றெவர்கொள்வார்‌ - கொன்னே 
குருமாசி லாமணியைக்‌ கொள்வோர்கொள்‌ ளாமுன்‌ 
தருவார்மற்‌ றிம்மூன்றுந்‌ தான்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை 


தருமணிக்‌ கோவைத்‌ தருண்ஞான சம்பந்தன்‌ றண்கமலைக்‌ 
குருமணிக்‌ கோவை நிகர்மாசி லாமணி கோத்திடலால்‌ 


ஒருமணிக்‌ கோவையிம்‌ மும்மணிக்‌ கோவையொண்‌ சங்குகஞ்சம்‌ 
பொருமணிக்‌ கோவைப்‌ பொருளாக்கொள்‌ ளாரிது பூண்டவரே. 


தடுத்த பிறவித்‌ தளையாம்‌ 
விலங்கு தனைமுறித்து 
விடுத்த கருணைக்‌ கடன்மாசி 
லாமணி மெய்ப்புகழாற்‌ 
றொடுத்த தமிழ்மும்‌ மணிக்கோவை 
நித்தந்‌ துதிக்கவல்லார்‌ 


22 


30 


31 


56 


of 


எடுத்த சனனத்தி லெய்தாத 
பேரின்ப மெய்துவரே. 22 


உள்ளத்‌ தருணின்‌ றுணர்த்தவென்‌ னாவி லுறைந்த வெள்ளை 

வள்ளக்‌ கமலத்‌ தவண்மாசி லாமணி வண்புகழில்‌ 

எள்ளத்‌ தனையள வோர்தொடை யாக்கி யிசைத்தனளாற்‌ 

கள்ளப்‌ புலன்கொண்‌ டூரைத்தே னலனிக்‌ கவிமுற்றுமே. 33 


விரிக்குஞ்‌ சரியையிப்‌ பாமாலை சேர்த்தது மெய்க்கிரியை 
தரிக்கும்‌ படிக்கின்று சாற்றிய தேமற்றென்‌ றண்டமிழைத்‌ 
தெரிக்கின்ற போதருள்‌ செய்தது வேசிவ யோகமுண்மை 
பரிக்கின்ற ஞானமொன்‌ றேமாசி லாமணி பாலித்ததே. 34 


பின்னே வரும்‌ இரண்டு செய்யுட்கள்‌ பழைய பதிப்புகளிற்‌ காணப்‌ படுகின்றன. 
நேரிசை யாசிரியப்பா 

தமிழ்மணங்‌ கமழுங்‌ கமலையம்‌ பதிவாழ்‌ 

ஞானசம்‌ பந்தனை வணங்கின்‌ 

ஈனசம்‌ பந்த மில்லைவ்‌ டெளிதே. 

வஞ்சித்துறை 

மாசி லாமணித்‌ 

தேசி காவென 


பேசு வோர்கண்முப்‌ 
பாச மோடுமே. 


பண்டார மும்மணிக்கோவை முற்றிற்று. 


